முனைப்பாடியார்‌ 
இயத்றிய 


அறநெறிச்சாரம்‌ 


தி, சேல்வக்கேசவராய முதலியார்‌, M.A., 


Pachaiyappa’s College 


` 
wy 


MADRAS 
PRINTED AT THE 8. P. C. K. PRESS, VEPERY 


ம்‌ 1912. 
விலை, 4 அணா, 


NOTE 
——— 

This reprint of the first edition of 1905’ has 
had the advantage of being compared with a 
manuscript copy placed at my disposal by my 
friend Mr. A. Sudarsanam Naynar, Sub-Inspector 
of Police, Pernamallur, North Arcot, for which I 


am much obliged to him. 


15th Feb., 1912. T: C: 


PREFACE Ul 


+ 


ARANERICHARAM is a Jain work of rare merit by one 
Munaippadidr. The date of the work cannot now be fixed 
with precision. Some of its stanzas are found in an old 
poetical anthology, named Purathirattu (also called 
Prasangabharanam), whose contents range between the 
age of the Last Academy of Madura and that of Kamban. 
We may, therefore, only state approximately that it is 
more than five hundred years old. 

Nearly one-third of its contents savours of Jainism, 
and this is perhaps one reason why the work has been 
neglected and is not as popular as it deserves to be. The 
rest can be studied with advantage by any orthodox 
Tamilian without prejudice to his faith. The earnest- 
ness of the author, his easy flow of style, and his pointed 
metaphors commend themselves to any casual reader. 
Except that some stanzas are found quoted in Ellis’s 
Kural, and that some stanzas find a place in Pope’s 
Anthology (Seyyul Kalambakam)—and tbese books are 
now out of print—no other use seems to have been made 
of this work. 

A few months back Dewan Bahadur V. Krishnama 
Chariar suggested to me the desirability of publishing the 
work. I had a manuscript copy of the work transcribed 
from an old cadjan copy of the late T. Shsnmuka Kavi- 
royar, Tamil Pandit, San Thomé College. This I compared 
with the two copies available in the Government Manu- 
script Library. 1 could not rely upon the readings found 
in these copies. I could not get any from Sri Pandi 
Duraisami Devar, the president-founder of the Tamil 
Sangam in Madura,—he borrowed my own copy for 
transcription some years ago. I applied to some Jain 
scholars in Conjeevaram to spare me a copy for a few 


4 PREFACE. 


days. They refused to comply with the request. I then 


requested M. R. Ry. A. Singaravelu Mudaliar Avargal,. 


Senior Tamil Pandit, Govindu Naicker’s Middle School, 
Madras, to lend me his copy. I am much obliged to 
him, as his copy, from a Jain, was of incalculable service 
in determining the correct reading of many stanzas 
which were actually tantalising me. Nevertheless, the 
present publication cannot be said to be accurate, as 
there are about half a dozen stanzas, and even more, 
still puzzling and defying my attempts to decipher them. 

The work, in a chaotic condition as it was, afforded 
no clue to classification and arrangement. A casual 
perusal of Arungalacheppu, another Jain work, gave the 
clue, however, and I was able to find a stanza in Araneri- 
cháram, which cleared the difficulty. The work then 
lent itself readily to the classification now adopted. To 
facilitate reference to old manuscript copies, I have given 
the corresponding number of every stanza by its side, 
without numbering the stanzas in accordance with the 
present arrangement. 

Iam prepared to forfeit the copyright (what right 
have we for works of yore whose authors never had the 
benefit of any Copyright Act?) and destroy the very 
few copies now printed, should any other gentleman in 
Possession of better manuscript copies be willing to 
issue a better edition of the work. It is with this inten- 
tion (1 speak in earnest) that I bring out this edition. 
Except for the labour (which of course was one of love) 
and time spent in editing this work for the first time, I 
admit I shill be making no serious sacrifice in thus for- 
feiting the so-called right. Alas! we can never redeem 
the shame of letting slip irrevocably so’ many of our old 
literary gems into the cursed stream of Lethe. ` 


TO. - 


முகவுரை. 
—o— : : 

,இவான்பஹதர்‌. வ. கிருஷ்ணமாசாரியர்‌ இவ்வறகெறிச்‌ 
சாரத்தை அ௮ச்சகெவென என்னை வேண்டினர்‌. திருமயிலை 
சண்முகக்கவிராய ரவர்களிடம்‌ இருந்த பழைய எட்டெபிரதி 
யைப்‌ பார்த்து ஏழு வருடங்கட்கு முன்னர்‌ எழுதுவித்த என்‌ 
பிரதி அச்‌சிதெற்காகாத நிலைமையில்‌ இருந்ததனால்‌, சென்னை 
தரைத்தனக்‌ கையெழுத்துப்‌ பிரதிசாலையிலுள்ள இரண்டு 
பிரதிகளுடன்‌ அதனை ஓத்திட்டு ஒருவாறு திருத்திக்கொண்‌ 
டேன்‌. கொண்டும்‌, பல பாக்கள்‌ ஐயநிகழ்ச்சக்கே இடமாக 
இருந்தமையால்‌, ஊக்கம்‌ இடையீடு படுகையில்‌, சென்னை 
கோவிந்து நாயகர்‌ பாடசாலையில்‌ தமிழாசிரியர்‌ ஸ்ரீ ஆ. சிங்கார 
வேலு முதலியாரவர்கள்‌ தம்மிடத்திருந்த ஒரு சைனருடைய 
, பிரதியை உதவினர்‌. இடையீபெட்ட ஊக்கத்தை இவ்வுத்வி 
மீண்டும்‌ எழச்செய்தது. இது காலத்தாற்செய்த வுதவியாத 
லின்‌, முதலியர்ரவர்களுக்கு நான்‌ மிகவும்‌ கடமைப்பட்டவ 
Apar. இந்தப்‌ பிரதி பல வழுக்களையும்‌ ஊயங்களையும்‌ 
களைவதற்கு ஆதாரமாக இருந்தது. இருந்தும்‌, லெ பாக்கள்‌ 
“பொருள்‌ இதுவோ அதுவோ எதுவோ எனத்‌ துணியலாகா 
மல்‌ இருந்தன. அப்பாக்களையும்‌ அறியாமையால்‌ விடுபட்ட 
வமுக்களையும்‌ பிரதியுடையவர்கள்‌ கண்டுபிடித்து வெளியிடு 
,தில்வேண்டும்‌, அவர்கள்பால்‌ நான்‌ இறுக்கும்‌ தண்டம்‌ இதுவே. 
அன்னோர்‌ அது செய்து வேறொரு பதிப்பு ௮ச்சிவெதாயின்‌, 
என்னிடத்தில்‌ எஞ்சியிருக்கும்‌ ௮ச்சுப்பிரதிகளை அழித்துவிட 
வும்‌ ஆயத்தமாக இருக்கிறேன்‌. என்பால்‌ அவர்கள்‌ இறக்கும்‌ 
தண்டம்‌ இதுவே. 

இக்நூலினை காலடியார்போல்‌ . பாகுபாடு செய்து அச்‌ 
டெ எண்ணியிருந்தேன்‌. சல பாக்கள்‌ என்‌ பாகுபாட்டில்‌ 
அடங்கவில்லை. இல்லனமிருக்கையில்‌, வேறு காரியமாக அருங்‌ 
கலச்செப்பு என்னும்‌ சைனதாலை. பார்வையிடுகையில்‌, அம்‌ 
.அவின்‌ பாகுபாடு அறநெறிச்சாசத்துச்‌. கடுத்ததென்று கண்‌ 


6 முகவுரை. 
டேன்‌. அந்த நோக்கத்துடன்‌ மீண்டும்‌ இந்நூலைப்‌ பரி: 
சோதிக்கையில்‌, £“காட்‌யொழுக்கொடு ஞானம்‌ தலைகின்று?' 
என்னும்‌ பத்தாவது பாவே இந்நூலின்‌ உட்கோளாமெனக்‌ 
கொண்டு, அதன்படியே பாகுபாடு செய்துவிட்டேன்‌. இங்க 
னம்‌ பாகுபாடு செய்கையில்‌, பாச்கள்‌ முன்னது பின்னும்‌ பின்‌ 
னது முன்னுமாக இடம்‌ பெயர்தலால்‌, ஏட்டுப்பிரதியின் படி 
அவ்வப்பாவித்குரிய எண்ணை அதனதன்‌ பக்கல்‌ காட்டியிருகஇ' 
தேன்‌. பிரதியுள்ளவர்கள்‌ இந்த ஆதரவைக்கொண்டு எளி 
இல்‌ ஒத்திட்கெகொள்ளலாம்‌. வேறு பிரதிகளும்‌ உரையும்‌ 
(உரை சில சைனர்களிடம்‌ இருப்பதாகச்‌ கேள்வி) இடைக்கிற 
வரையில்‌ இந்தப்‌ பாகுபாட்டினை முடிந்ததொன்றாகக்‌ கொள்‌ 
எல்‌ சாலாது. 

ப்ரஸங்காபரணம்‌ என்னும்‌ புறத்திரட்டில்‌ இந்நூற்பாக்கள்‌ 
சில உண்டு, புறத்திரட்டில்‌ சங்கச்‌ செய்யுள்கள்‌ முதலாகக்‌ கம்ப: 
ராமாயணம்‌ களவெண்பா முதவிய பிற்காலத்‌ இலக்கங்கள்‌ 
வரையில்‌ பல தூல்களினின்றும்‌ எடுத்த பாக்களைச்‌ சேர்த்திருச்‌ 
தலால்‌, அறநெறிச்சாரம்‌ Bigg வருடங்களுக்கு முற்பட்ட 
பழைய நூல்‌ என்பது துணியலாம்‌. நூலின்‌ இறுதியிலுள்ள 
நாந்தியால்‌ தூலாசிரியர்‌ முனைப்பாடியார்‌ என்பது தெளிவு. 

முதலில்‌ தெய்வவணக்கம்‌ ஒன்றும்‌, இறுதியில்‌ நூற்பயன்‌ 
இரண்டும்‌ நாந்தி ஒன்றும்‌ நீங்க, இந்நூலில்‌ 222 வெண்பாக்கள்‌ 
உள்ளன. அருகக்கடவுளும்‌ அருகஸமயமும்‌ அருகவாகமமும்‌. 
சிறப்பாகக்‌ கொண்டுசைக்கும்‌ வெண்பாக்கள்‌ நீங்க, அறமும்‌ 
ஒழுக்கமும்‌ முதலியன கூறும்‌ ஏனைப்பாச்கள்‌ செம்பாகமாய்ச்‌ 
சுருங்கச்சொல்லல்‌ விளங்கவைத்தல்‌ முதலிய அழகுவாய்ந்து 
ஸமயக்தாத்ரமின்றி எல்லோரும்‌ மேற்கொள்ளத்தக்கனவாக 
இராநின்றன. பல பாடல்களில்‌ உருவகமுகத்தான்‌ விளக்‌: 
யிருக்கும்‌ கருத்துக்கள்‌ பசுமரத்தில்‌ அறைந்த ஆணிபோல: 
மனத்தில்‌ வேரூன்றி நிலைக்கும்‌ செவ்விவாய்ந்துள்ளன. 


பிரம்பூர்‌, 
1905-னு ஜனவரி 27௨. ( தி. செ. 


அறநெறிச்சாரம்‌. 
g j 
ATEETAN 
தாவின்றி யெப்பொருளுங்‌ சண்டுணாந்து தாமரைப்‌ 
பூவின்மேற்‌ சென்றான்‌ புகழடியை- நாவிற்‌ 


றுதித்தீண்‌ டறநெறிச்‌ சாரத்தைத்‌ தோன்ற 
விரிப்பன்‌ சுருச்காய்‌ விரைந்து. 


பாயிரம்‌. 


அறவுரை கேட்டல்‌. 
மறவுரையுங்‌ காமத்‌ துரையு மயங்கிப்‌ 
பிறவுரையு மல்கிய ஞாலத்‌. சறவுரை 
கேட்கும்‌ திருவுடை யாரே பிறவியை 
நீக்கும்‌ இருவுடை யார்‌. (1). 
உரைப்பவன்‌ கேட்பான்‌ உரைக்கப்‌ படுவ 
துசைத்ததனா லாய பயனும்‌— புரைப்பின்றி 
நான்மையும்‌ போவியை நீக்கி யவைநாட்டல்‌ 
வான்மையின்‌ மிக்கார்‌ வழக்கு. [வான்மை-லாய்மை.] (2), 


உரைப்பவன்‌. 
அறங்கேட்‌ டருள்புரிக்‌ தைம்புலன்கண்‌ மாட்டும்‌ 
இறங்கா திருசார்‌ பொருளுர்‌-— apis tA 
மன்னுயிர்க்‌ குய்ந்துபோம்‌ வாயி லுரைப்பானேல்‌ 
பன்னுதற்குப்‌ பாற்பட்‌. டவன்‌. (3) 


8 அறகெறிச்சாசம்‌. 


பிள்ளைபேய்‌ பித்தன்‌ பிணியாளன்‌ பின்னோக்கி 

வெள்ளை களிவிடமன்‌ வேட்கையான்‌--தெள்ளிப்‌ 

புரைக்கப்‌ பொருளுணர்வா ரென்றிவரே நூலை 

உரைத்தற்‌ குரிமையிலா தார்‌. è (4) 


[இச்செய்யுள்‌ ஜீவமைபோதனை என்னும்‌ ஜைகநாூலில்‌ அகித்திய 
மென்னு முதலதிகாரத்தில்‌ (29-வது செய்யுள்‌) இவ்விதமாகவே 
அமைம்திராக்கன்றது, இதன்‌ பொருள்‌ பின்‌ வருமாறு எழுதி 
யிரறாக்ன்றது. “பாலனும்‌ பேய்கொண்டானும்‌ பித்தனும்‌ 
வியாதியாளலும்‌ தனமோொஃயும்‌ அடக்கமிலாதானும்‌ களிப்பா 
அம்‌ கடுவிஷமனும்‌ வேட்கையானும்‌ தோஷக்டிராடயும்‌ என்‌ 
Dè சொல்லப்பட்டா ரியாவரும்‌ தர்மமுரைத்தற்‌ குரியரல்லர்‌. 
உபசமரும்‌ கமாபரரும்‌ ௪மத்துவிபாவமுடையாரும்‌ தர்ம 
முரைத்தம்‌ Ghui என்றவாறு,”'] 


கேட்பான்‌. 
,தின்சொல்லே மேற்படுப்பான்‌ தண்டி தடிபிணக்கன்‌ 
புன்சொல்லே போதரவு பார்த்திருப்பான்‌--இன்சொல்லை 
ஏன்றிருந்துங்‌ கேளாத வேழை யெனவிவர்கட்‌ 
கான்றவர்கள்‌ கூறா ரறம்‌. [சண்டி-மானி.] (5) 


தீமொழ்றுக்‌ கஞ்சுவான்‌ தன்னை யுவர்ப்பான்‌ 

வமொற்ற மஞ்சித்தற்‌ காப்பான்‌--படுமாற்றால்‌ 

ஒப்புரவு செய்தாண்‌ டுறுஇிச்சொற்‌ சேர்பவன்‌ ள்‌ 

தக்கான்‌ றரும வுரைக்கு. (6) 


['தமொற்ற மஞ்சுவான்‌! என்றும்‌ பாடம்‌.] 


ஆவட்டை போன்றறியா தர்ரை மயக்குறுத்திப்‌ 
பாவிட்டார்க்‌ கெல்லாம்‌ படுகுழியாய்க்‌--காவிட்‌ 

டிருமைக்கு Cows பயவா வெனவே 

,திருமத்தப்‌ போலிக டாம்‌, (7) 


[*பாவிட்டற்கெல்லாம்‌” என்றும்‌ பாடம்‌. 


அறகெறிச்சாசம்‌. 


உரைரக்கப்படூவது. 


வினையுயிர்‌ கட்டுவீ டின்ன விளக்கிச்‌ 
'இனையனைத்துர்‌ தீமையின்‌ GF B— நினையுங்கால்‌ 

, புல்லறத்தைத்‌ தேய்த்துலகி னோடும்‌ பொருந்துவதாம்‌ 
கல்லறத்தை நாட்டு மிடத்து. (8) 


உரைத்ததனாலாய பயன்‌. 
பூல்ல வுரைத்தல்‌ புகழ்தல்‌ பொருளீதல்‌ 
saw ரிவரென்று நட்பாடல்‌— சொல்லின்‌ 
அறங்கேள்வி யாலாம்‌ பயனென்‌ அரைப்பர்‌ 


மறங்கேள்வி மாத்தி யவர்‌. (9) 


நூலின்‌ உட்கோள்‌. 


காட்டு யொழுக்கொடு ஞானீர்‌ தலைநின்று 

மாட்ட மனைவாழ்த லன்றிய-- மீட்சியில்‌ 

வீட்லெக மெய்தல்‌ எனவிரண்டே கல்லறங்‌ . 
கேட்டதனா லாய பயன்‌, (10) 


T கற்காட்சு கன்ஞான ஈல்லொழுக்க மிம்மூன்றுக்‌, தொக்க வதச்‌ 
சொற்‌ பொருள்‌?” என்பது அருங்கலச்செப்பு, திருதாற்றக்தாதி 
24-வது செய்யுளில்‌ “மன்‌.அயிர்க்குப்‌ பரத்திரயங்கள்‌ பணித்த 
பிரான்‌”! என்புழி, பரத்ிரயம்‌ மேலான ரத்நத்ரயம்‌: அவை 

— ஸம்யக்தர்சனம்‌ மையக்கஞானம்‌ ம்யக்சாரித்ரம்‌ என்பன 
என வுரைத்நிராக்னெ.றத.] i 


அறம்‌ 


அறத்தினியல்பு. 


மெய்ம்மை பொறையுடைமை மேன்மை தவமடக்கம்‌ 
செம்மையொன்‌ நின்மை துறவுடைமை--ஈன்மை 
இறம்பா விரதம்‌ தரித்தலோ டன்ன 

அறம்பத்து மான்ற குணம்‌. (176) 


[செம்மையொன்றின்மை-பக்தபாதமின்மை.] 


அறத்தின்‌ விசேஷம்‌. 
தனக்குத்‌ தணையாடுித்‌ தன்னை விளக்கி 
இனத்து ளிறைமையுஞ்‌ செய்து மனக்கினிய 
போகர்‌ தருதலாற்‌ பொன்னே அறத்துணையோ 
டேகமா ஈண்பொன்று மில்‌, (159) 


ஈட்டிய வொண்பொருளு மில்லொழியும்‌ சுந்றத்தார்‌ 
காட்வொய்‌ கேசே கலுழ்க்சொழிவர்‌--மூட்டு 

மெரியி னுடம்பொழியும்‌ ஈர்ங்குன்த நாட 

தெரியி னறமே துணை. (147) 7கோட்டுவாய்‌-இகோட்டில்‌.]: 


கோற்பவ ரில்லவர்க்குச்‌ சார்வாடி இல்லவரும்‌ 
கோற்பவர்க்குச்‌ srar யறம்பெருஇயாப்புடைக்‌ 
காழுங்‌ இடுகும்போ ஸிற்குங்‌ கயக்கின்றி 

ஆழிகுழ்‌ வையத்‌ தறம்‌. (84) 


அறநெறிச்சாரம்‌. 


இளமை௰ி லறஞ்சேய்தல்‌. 


இன்சொல்‌ விளைநிலமா ஈதலே வித்தாக 
வன்சொத்‌ களைகட்டு வாய்மை யெருவட்டி 
அன்புகீர்‌ பாய்ச்ச அறக்கதி ரீன்றதோர்‌ 
பைங்கூழ்‌ சறுகாலைச்‌ செய்‌. (112) 


[“அறப்பைக்கூ மாக்குவார்க்‌, கென்று மிடும்பை யில” என்பது 


புறத்‌ ட்டில்‌ கண்ட பாடபேதம்‌.] 


காலைச்செய்‌ வோமென்‌ றறத்தைக்‌ சடைப்பிடித்துச்‌ 
சாலச்செய்‌ வாரே சலைப்பவொர்‌--மாலை 

இடந்தா Qays லரிதான்மற்‌ றென்கொல்‌ 
அறங்காலைச்‌ செய்யாத வாறு. (67) 


சென்றகா ளெல்லாஞ்‌ ஹுவிரல்வைத்‌ செண்ணலாம்‌. 
நின்றநாள்‌ யார்க்கு முணர்வரி--தென்றொருஉன்‌ 
ஈன்மை புரியாது காளுலப்ப விட்டிருக்கும்‌ 

புன்மை பெரிது புறம்‌. (69) 


கோட்டுகா ofl Os குறையுணர்ந்து வாராதால்‌ 
மீட்டொரு நாளிடையுக்‌ தாராதால்‌--வீட்டுதற்கே 
வஞ்சஞ்செய்‌ கூற்றம்‌ வருதலால்‌ ஈன்றுற்றி 
அஞ்சா தமைரந்திருக்கற்‌ பாற்று, (109) 


இன்றுளா ரின்றேயு மாய்வர்‌ அவருடைமை 
அன்றே பிறருடைமை யாயிருக்கும்‌--நின்ற 
கருமத்த THOS கூற்றின்‌€ழ்‌ வாழ்வார்‌ 
தருமர்‌ தலைநிற்றல்‌ நன்று, (111) 


12 


அறகெறிச்சாசம்‌. 
மின்னு மிளமை யுளதா மெனம௫ழ்ந்து 
பின்னை யறிவென்றல்‌ பேதைமை--தன்னைச்‌ 
துணித்தானுக்‌ தூங்கா தறஞ்செய்க கூற்றம்‌ 
அணித்தாய்‌ வருதலு முண்டு. (106) 
[மின்னும்‌-ப்ரகரடிக்கும்‌, அணித்தாலும்‌- வருத்தியும்‌.] 


மூப்பொடு தீப்பிணி முன்னுதீஇப்‌ பின்வந்து 
கூற்ற வாசன்‌ குஅம்பெறியு_— மாற்ற 
அதவரண மாராய்க்‌ தடையினஃ .தல்லாத்‌ 
பிறவரண யில்லை யூயிர்க்கு. (105) 


திருத்தப்‌ படுவ தறக்கருமக்‌ தம்மை 


வருத்திய மாண்புடையார்‌ செய்க--பெருக்க 


வரவும்‌ பெருங்கூற்றம்‌ வன்சண்‌ ஞமன்‌£ழ்சத்‌ 


தாவறுத்து மீளாமை. கண்டு, (107) 


முன்னே யொருவன்‌ முடித்தான்றன்‌ அப்பெலாம்‌ 
என்னே யொருவ னிகழ்ர்திருத்தல்‌_— முன்னே 
முடித்த படியறிக்து முன்முன்‌ னறத்தைப்‌ 

பிடிச்ச பெரிதாய்‌ விரைந்து. (114) 


இறைக்கருமம்‌. விட்டுசைப்பிற்‌ கொள்ள வுலவா : 
அறக்கறாம மாராய்ந்து செய்க--பிறப்பிடைக்கோர்‌ 
நெஞ்சேமாப்‌ பில்லாதான்‌ வாழ்க்கை. நிரயத்துச்‌ 
அஞ்சாத்‌ துயரக்‌ தீரும்‌. (65). 


அறம்புரிந்‌ தாற்றுவ செய்யாது. மாளும்‌ 
உறங்குதல்‌ காரண மென்னை--மறக்தொருவன்‌ 
காட்டு விடக்கூர்தி யச்றுல்‌ காலத்துக்‌ 
"கூட்டும்‌ இறமின்மை: யால்‌. (167) 


அறகெறிச்சாசம்‌. 13: 


பாவம்‌ பெருகப்‌ பழிபெருகத்‌ தன்னேோம்பி 
ஆவ சொன்தில்லை யறனழித்துப்‌- பாவம்‌ 
Qury முறைசெய்‌ பொருவில்‌ ஞமன்டூழ்‌ 
அருவுண்ணு மாற்றவு நின்று. (108) 


முறற்செய்‌ வினையின்‌ பயன்றுய்த்‌ ததுவுலக்தால்‌ 
பிற்செய்‌ வினையின்பின்‌ போகலால்‌-—ஈற்செய்கை 
ஆற்றுக்‌ துணையு மறமறவேல்‌ நன்னெஞ்சே 
கூற்றங்‌ குடில்பிரியா முன்‌. (185) 


இிரையவித்து Erm லாகா உரைப்பார்‌ 

உசையவித்‌ தொன்றுஞ்சொ லில்லை--அசைசராய்ச்‌: 
செய்து மறமெனினு மாகா அளவசையால்‌ 
செய்தவற்கே யாகும்‌ திரு. (66) 


அறிவிலிகள்‌ அறவுரையால்‌ பயனேய்தாமை. 


கல்லா வொருவனைக்‌ காரணங்‌ காட்டினும்‌ 
இல்லைமற்‌ ரொன்று மறனுணர்தல்‌--ஈல்லாய்‌ 
நறுகெய்‌ நிறைய முகப்பினு மூழை 
பெறுமோ சுலையுணரு மாறு. (55) 


வைகலு நீருட்‌ டெப்பினுங்‌ கல்விற்கு 
மெல்லென்றல்‌ சால வரிதாகும்‌--அஃதேபோல்‌ 
வைகலு கல்லறங்‌ கேட்பினுல்‌ £ழ்கட்குச்‌ 
கல்லினும்‌ வல்லென்னு கெஞ்சு. (51) 


கயத்திடை யுய்த்திடினுங்‌ கன்னனையா' சென்றும்‌ 
பயற்றுக்‌ கறிவேவா தற்றால்‌--இயற்றி 

அறவுரை கேட்ட விடத்து மனையார்‌ 

திறவுரை Csa gat. : (50) - - 


14 


அறகெறிச்சாசம்‌. 


போத. 


“அற்ற பொழுதே யறநினைத்தி யாதொன்றும்‌ 
பெற்ற பொழுதே பிறகினைத்தி--யெத்றே 
நிலைமையி னன்னெஞ்சே நின்னொடு வாழ்க்கை 
புலைமயல்‌ யன்ன துடைத்து. (184) 


ஒருபால்‌ திருத்த வொருபால்‌ இழியும்‌ 
பெருவாழ்க்கை முத்தாடை கொண்ட--இருவாளா 
வீணாள்‌ படாமைநீ துன்னம்பெய்‌ யேயாக 
வாணாள்‌ படுவ தறி. (116) [கன்னம்‌-தைத்தல்‌.] 


[தன்னும்‌ பெய்யேயால்‌-பாடபேதம்‌.] 


உள்ளா ணல்லறஞ்‌ செய்கென்னுஞ்‌ சாற்றன்றோ l 
pawr பேயென்‌ நிடங்கடிக்து--தொல்லை 
இடைக்கடையு மாற்றா ரிறந்தார்க்கு நின்றார்‌ 
கடைத்தலைவைத்‌ தீயும்‌ பலி. (70) 
[சாத்தன்றோ-பாடபேசம்‌.] 


ஒருகாளு நீதரியா யுண்ணென்று சொல்லி 
இருகாளைச்‌ €ந்தாலும்‌ ஏலாய்‌--இருவாளா 
உன்னோ நறெதி பெரிதெனினும்‌ இவ்வுடம்பே 
நின்னோடு வாழ்தல்‌ அரிது. (158) 


கட்டளை கோடித்‌ திரியிற்‌ கருதிய 
இட்டிகையுங்‌ கோடு மதுபோலும்‌_— ஒட்டிய 
காட்சி BAY னதக்திரியு மென்றுரைப்பர்‌ 
மாட்சியின்‌ மிக்கவர்‌ தாம்‌. (56) 


1. நற்காட்ட. 


(“மெய்ப்பொரு டேறுதல்‌ கற்காட்‌ி ,யென்றுரைப்பர்‌, எப்பொ 
Geni கண்டுணர்ச்‌ sri” என்றார்‌ அருங்கலச்செப்பில்‌.] 


அவ்விய மாறு மும்மூட மெண்மயமும்‌ 
செவ்விதி னீக்கிச்‌ னெங்கடிந்து- கவ்விய 
எட்றெப்பி னாய வியல்பினற்‌ காட்சியார்‌ 
சுட்டறுப்பர்‌ நாற்கதியிற்‌ அன்பு. (11) 


அவ்விநயமாறு. 
[அவ்வியம்‌-விஈயமல்லாதது, ““ஈல்வினையிற்‌ நீர்ர்த வணக்கத்தை 
கல்லோர்கள்‌, சொல்லுவ ரவ்விகய மென்று?! _ அருங்கலச்‌ 
செப்பு] 


அச்சமே யாசை உல) மன்புடைமை 

மிக்சபா சண்டமே திச்தெய்வ_ மெச்சி 
வணங்குதல்‌ அவ்விரயம்‌ என்பவே மாண்ட 
குணங்களிற்‌ குன்றா தவர்‌. (12) 
[உலதெம்‌-லெளி கம்‌. இத்தெய்வம்‌-மித்தியோா தேவதை.) 
மன்ன னுடன்வயிறு மாண்புடைத்‌ தாய்தந்தை 
முன்னி முடிக்கு முனியாசான்‌—பன்னியங்‌ 

காய குரவ ரிவரென்ப வையத்துத்‌ 

அய குலஞ்சாதி யார்க்கு, (18) 


16 அறகெறிச்சாசம்‌. 


மும்மூடம்‌. 
[மும்மூடம்‌-உலகமூடம்‌, பாசண்டிமூடம்‌, தேவகூடம்‌. கூடம்‌. 
மயக்கு.) 


(1) உலகமூடம்‌. 
[“வரைபாய்த நீப்புகுக arq லென்ன, உரைப்பி gas மய 
க்கு! அருங்கலச்செப்பு.] 
மாமாங்க மாடல்‌ மணற்குவித்தல்‌ கல்விடுதல்‌ 
தாமோங்‌ குயர்வரைமேற்‌ சாவீழ்தல்‌--காமங்கொண்‌ 
டாடோ டெருமை யறுத்தல்‌ இவையுலக 
மூடம்‌ எனவுணரற்‌ பாற்று, (14) 


கண்டதனைத்‌ தேறா தவனும்‌ கனாக்கண்டு 
பெண்டிரைப்‌ பேதுற்றுக்‌ கொன்றானும்‌--பண்டி தனாய்‌- 
வாழ்விப்பக்‌ கொண்டானும்‌ போல்வரே வையத்துக்‌ 
கோள்விற்பக்‌ கொள்ளாகின்‌ றார்‌. (15) 


(2) பாசண்டிமூடம்‌. 


[மாசுண்ட மார்க்கத்து நின்றாரைப்‌ பூத்தல்‌, பாசண்டி ' மூட 
மெனல்‌”'_—அருங்கலச்செப்பு.] 


தோல்காவி ரை BAD விழவுதெதல்‌ 
கோல்கா கரசங்‌ குடைசெருப்பு வேலொடு 
பல்லென்பு தாங்குதல்‌ பாசண்டி மூடமாய்‌ 
கல்லவரா னாட்டப்‌ படும்‌, (16) 


ஆவரண மின்றி அவொளு மானைதேர்‌ 
மாவாண மின்றி மலைவானும்‌--சாவில்‌ 
கழுதை யிலண்டஞ்‌ சுமந்தானும்‌ போலப்‌ 
பழுதாகும்‌ பாசண்டி யார்க்கு. (17) 


[i 


அறநெறிச்சாரம்‌. 17 


(8) தேவமூடம்‌. 

[“வாழ்விப்ப தேவ பெனமயங்கி வாழ்த்துதல்‌, பாழ்பட்ட தேவ 
மயக்கு'* “மயக்கார்வஞ்‌ செற்ற முடையாரை யேத்தல்‌, யக்‌ 
குடைத்‌ தேவ மயக்கு”'--அருங்கலச்செப்பு.] 
சக்கர னான்முகன்‌ சங்கரன்‌ பூரணன்‌ 
புத்தன்‌ கபிலன்‌ சணாசானென்‌--றெத்திறத்‌ 
தேசாந்த வாதிக ளெண்கேட்ட வாதன்போல்‌ 
ஆகாதா மாத்தன்‌ wewa. (18) 

[.ஆசன்‌-பேதை. ஆத்தன்‌-அருகன்‌.] 
எண்மயம்‌. 

[எண்மதம்‌-எண்வகைச்‌ செருக்கு. “பிறப்புச்‌ குலம்வலி செல்வம்‌ 
வனப்புச்‌, செப்புத்‌ தவமுணர்வோ டெட்டு?? “இவற்றால்‌ 
பெறியோ மியாமென்‌ ஜெழுக்தே, Qasa விறக்கு மதம்‌... 
அருங்கலச்செப்பு. பிறப்பு-தாய்‌ வமிசம்‌. குலம்‌-தகப்பன்‌ 
வமிசம்‌. வலி-பராக்கிரமம்‌, செல்வம்‌-9௯வரியம்‌, வனப்பு 
அழகு. சறப்பு-பூச்சியம்‌.] 

அறிவுடைமை மீக்கூற்ற மாக குலனே 

உறுவலி தற்றவ மோங்கிய---செல்வம்‌ 

பொதிவனப்பி னெம்போல்வா ரில்லென்னு மெட்டும்‌ 

இறதிக்க ணேமாப்‌ பில, (19) 


எட்டுறுப்பு. 
[“எட்டு வசையறுப்பிற்‌ ர) யியள்றத, சுட்டிய Bhar A தான்‌! 

அருங்கலச்செப்பு.] 
ஜய மவாவே யுவர்ப்பு மயக்கின்மை 
செய்பழி நீச்ச னிறுக்துதல்‌—மெய்யாக 
அன்புடைமை யான்ற வறவிளக்கஞ்‌ செய்தலோ 
டென்றிவை யெட்டர மறப்பு. (20) 

(செய்யபழி 859 நிறுத்துதல்‌ என்றும்‌ பாடம்‌.] i 


2 


18 அறநெறிச்சாரம்‌. 


தலைமகனு நூலு முனியும்‌ பொருளும்‌ 

தொலைவின்‌ அணிவொடு பக்கம்‌_—மலைவின்‌ றி 

காட்டியிவ்‌ வாறு முரைப்பரே நன்னெறியைக்‌ 

காட்டி யறமூரைப்‌ பார்‌. (29) 

[“தலைமகனு அலு முனியுமிம்‌ மூன்றும்‌, நிலைமைய தாகும்‌ யொ 
ருள்‌” என்றது .அருங்கலச்செப்பு.] 


தலைமகன்‌. 
[“குற்றமொன்‌ தின்றிக்‌ குறைவின்‌ றுணர்க்தறம்‌, பற்ற வுரைத்தா 
alap “தெறித்த பறையி ஸிராகாதி யின்றி, உரைத்தா 
னிறைவ னறம்‌?'_அருங்கலச்செப்பு.] 


இறந்தும்‌ பெரியதா லெம்மதே தெய்வம்‌ 
அறந்தானு மிஃதேசென்‌ மாற்றத்‌ அறந்தார்க 
டம்பாலே வாங்கி யுரைத்தசனா லாராய்ந்து 
நம்புக நல்ல வறம்‌, (23) 


ஒன்னறோடொன்‌ ரொவ்வாத பாசண்டத்‌ அள்ளெல்லாம்‌ 
ஒன்றோடொன்‌ ஜொவ்வாப்‌ பொருடெரிர்‌-தொன்றோடொன்‌ 
றொவ்வா வுயிரோம்பி யுட்ட்ய்மை பெற்றதே 

அவ்வாய தாகு மறம்‌. (24) 


நூல்‌. 

[மெய்ப்பொருள்‌ காட்டி உயிர்கட்‌ காணாத்‌, pesk கெடுப்பது 
அல்‌”? “என்றுமுண்‌ டா இறையால்‌ வெளிப்பட்டு, நின்றது 
அலென்‌ அணர்‌அருங்கலச்செப்பு.] 

ட்டம்‌ 


கிறுத்தறுத்திச்‌ சட்டுரைத்துப்‌ பொன்கொள்வான்‌ போல 
அறத்திறனு மாசாய்ந்துள்‌ புக்காற்‌_—பிறப்பறுக்கும்‌ 
மெய்ந்தூ றலைப்பட லாகுமற்‌ மாகாதே 

சுண்ணோடிக்‌ கண்டதே கண்டு, (21) 


அறநெறிச்சாரம்‌. 19 


aris லுவத்த லகற்றி யொருபொருட்கண்‌ 
ஆய்த லறிவுடையார்‌ கண்ணதே--காய்வசன்கண்‌ 
உற்ற குணர்தோன்றா தாகு முவப்பதன்கண்‌ 
குற்றமும்‌ தோன்றாக்‌ கெடும்‌. (22) 


முனி. 


[**இந்தியத்தை வென்றான்‌ தொடர்ப்பாட்டோ டாரம்ப, முக்தா 
அறந்தான்‌ முனி!” “தத்துவ ஞான நிகழ்ச்சயுஞ்‌ சிந்தைய, 
wuss விருடிசண்‌ மாண்பு! அருல்கலச்செப்பு.] 


துறந்தார்‌ தறந்தில ரென்றறிய லாகும்‌ 
திறந்தவர்‌ கொண்டொழுகும்‌ வேடர்‌-— துறந்தவர்‌ 
கொள்ப கொடுப்பவற்றாற்‌ காணலாம்‌ மற்றவர்‌ 
உள்ளங்‌ இடந்த வகை. (25) 


விந்தியக்‌ கொல்கா விருமுத்‌ தொழில்செய்தல்‌ 
இந்தைதி ரப்பியத்தின்‌ மேலாக்கல்‌-— பந்தம்‌ 
வருவா விவையெய்து மாறொழுகு வாற்கே 
உரிதாகு மும்ப ருலகு. (26) 

[விக்த- இந்திரியம்‌. அவ்லியம்‌-தேவர்கீகிடப்பவெது.] 


அழலடையப்‌ பட்டா னதற்குமா மாய : 
நிழலாதி சண்ணியல்பே காடும்‌--அழலதுபோற்‌ 
காமாதி யாலாய்‌ கடுவினை கட்டழித்துப்‌ 
(போமாது செய்வார்‌ புரிந்து. (27) 


['கடுவினைக்‌ கட்டறுச்து'-பாடபேகம்‌.] 


வெப்பத்தா லாய வியாதியை -வெல்வதர்‌உம்‌ 
வெப்பமே யென்னார்‌ .விதியறிவார்‌--வெப்பச்‌ 
தணிப்பதாஉம்‌ தட்பமே தான்செய்‌ வினையைத்‌ 
அணிப்புதாஉர்‌ தூய வொழுக்கு. (28) 


£20 - அறநெறிச்சாரம்‌. 


Guma. 
2650 திட்டச்‌ திருட்ட மெனவிவற்றோ 
டெத்திறத்து மாறாப்‌ பொருளுரைப்பரா்‌--பித்தரவர்‌ 
நூல்களும்‌ பொய்யேயச்‌ நூல்விதியி Ceo வரும்‌ 
மால்க ளெனவுணாற்‌ பாற்று. (30) 
குருட்டுச்‌ செவிடர்கள்‌ கோல்விட்டுத்‌ தம்முள்‌ 
தெருட்டி வழிசொல்விச்‌ சேறல்‌_—திருட்டேட்டம்‌. 
மாறு கொளக்கடெந்த மார்க்கத்தால்‌ நற்கதியில்‌ 
ஏறுது மென்பா ரியல்பு. (31) 
[ீருட்டேட்டம்‌-ருட்டம்‌ இட்டம்‌.] 
தொலைவின்றுணிவு. 
அற்றறியுங்‌ காரணத்தை யாராய்க்‌ தறவுரையைக்‌ 
கற்றறிந்த மாந்த ௬ுரைப்பவே--மற்றதனை 
மாட்‌ புரிந்த மதியுடை யாளரே 
கேட்பர்‌ கெழுமி யிருந்து. (32) 
உருவு மொழுக்கமு நூலும்‌ பொருளும்‌ 
பொருவிற்‌ றலைமகனோ டின்ன--வொருமாது 
கண்டு கருதிக்‌ கயக்கறத்‌ தேர்ந்தபின்‌ 
கொண்டீ Crips வறம்‌. (33) [சயக்கு-சோர்வு.] 
['கயக்கறுத்‌ தொத்தபின்‌' பாடபேதம்‌,] 
அலுணர்வு நுண்ணொழுக்கம்‌ காட்டுவிக்கு கொய்யவாம்‌. 
சால்பின்மை காட்டுஞ்‌ சவர்ச்செய்கை-—பால்வகுத்துப்‌ 
பட்டிமையா லாகா பரமார்த்தம்‌ பற்றின்மை 
ஓட்வொ னுய்ந்தபோ வான்‌. (34) [சவர்‌-சவர்கிலம்‌.]. 
பக்கம்‌. 
புனைபடை கொண்டஞ்சித்‌ தற்காப்பான்‌ றன்னை 
வினைகடியு மென்றடி வீழ்தல்‌_கனையிருட்கண்‌ ' 
பல்லெவி தின்னப்‌ பறைந்திருந்த பூனையை 
இல்லெலி காக்குமென்‌ தற்று, (86) (பறைதல்‌-சொல்லல்‌.]: 


அறகெதிச்சாரம்‌. ar 


மாடமு மண்ணீடுங்‌ கண்டடக்க மில்லாரைச்‌ 
கூடி வழிப்படுக்‌ கோறமை-யாடரங்கின்‌ 
ஏவகமாய்‌ நின்றானோர்‌ கூத்தனை யூர்வேண்டிச்‌ 
சேவசமாய்‌ நின்ற துடைத்து, (36) 
[மண்ணீடு- மூடுசாந்திட்ட வீடு] 
நாற்றமொன்‌ நில்லாத பூவொடு சாந்தினை 
காற்றந்தான்‌ வேண்டி யதுபோலும்‌--மாத்ற 
மறுவறு மு கோன்புமில்‌ லாரை 
உறுபயன்‌ வேண்டிக்‌ கொளல்‌. (37) 
மால்கடல்குழ்‌ வையத்து மையாதாங்‌ சாத்தோமிடட 
பால்கருதி யன்ன துடைச்சென்பர்‌--மேல்வகுத்தி 
மன்னிய நற்குண மில்லாரைச்‌ தாம்போரற்றிப்‌ 
புண்ணியங்‌ கோடு மெனல்‌, (38) [மையா-மலட்டுப்பசு.] 


உடங்கமிழ்தல்‌ கொண்டா னொருவன்‌ பலரும்‌ 
விடங்கண்டு நன்நிதுவே யென்றால்‌--மடங்கொண்டு 
பல்லவர்‌ கண்டது நன்றென்‌ ஐமிழ்தொழிய 
ஈல்லவனு முண்ணுமோ நஞ்சு. (39) [உடக்கு-கூடிரிற்கை.] 
அருள்வட்ட மாச வறிவு கதிராய்ப்‌ 

'பொருள்வட்ட மெல்லாம்‌ விளக்டயிருள்வட்டம்‌ 
மாற்று மறிவான ஞான வளரொளியான்‌ 
வேற்றுவில்கம்‌ தோன்றும்‌ வெளிறு, (40) 
தன்னையுர்‌ தன்னிற்‌ பொருளையும்‌ பட்டாங்கற்‌ 
பன்னி யறமுரைக்க வல்லாசை--மன்னிய 

சிட்ட ரெனச்‌ட்டன்‌ றேற்றுவ தல்லாசைச்‌ 
சிட்டசென்‌ தேத்சல்‌ இதைவு. (41) 


எத்துணை கற்பினும்‌ ஏகாந்த வாதிகள்‌ 
புத்தியுஞ்‌ சொல்லும்‌ பொலிவிலவாய்_ மிக்க 
அறிவனூல்‌ கற்று ரலவெனவே நிற்கும்‌ 
எறிகதிர்முன்‌ னீள்சடரே போன்று. (42) 


22 அறநெறிச்சாரம்‌. 
[கற்காட்‌எயின்‌ நெப்பு அருங்கலச்செப்பில்‌ பின்வருமாறு உலைைத்‌ 
திருக்கின்றக.] 

காட்சி விசேடம்‌ உணர்வு மொழுக்கமும்‌ 
மாட்சி யதனிற்‌ பெறும்‌. 
கற்காட்டு யில்லா ருணர்வு மொழுகச்சமும்‌ 
ghar வொரிந்து கெடும்‌. 
காட்சியொ டொப்ப இயாங்காணோம்‌ வையத்து 
மாட்சி யுடைய அயிர்க்கு. 
விரத மிலரெனினுல்‌ காட்டு யுடையார்‌ 
கரகம்‌ புகுத லிலர்‌. 
கலங்கலில்‌ சாட்டு யுடையா aAa 
விலங்காய்ப்‌ பிறத்த leur. 
பெண்டிர்‌ ஈபுஞ்சக rrari பிழைப்பின்றிக்‌ 
கொண்டக்‌ காட்டு யவர்‌. 
இழிகுலத்‌ தென்றும்‌ பிறவா ரிறைவன்‌ 
பமுதது காட்சி யவர்‌. 
உறுப்பிற்‌ பிறர்பழிப்ப வென்றும்‌ பிறவார்‌ 
மறுப்பாடில்‌ காட்டு யவர்‌. 
குஅவாழ்க்கை கோயொடு ஈல்குரவு கூடப்‌ 
பெறுவாழ்க்கை யுட்பிறத்த வில்‌. 
அரச ரிளவரசர்‌ செட்டியரு மாவர்‌ 
புரைதீர்க்க காட்டி யவர்‌. 
விச்சா காரரும்‌ பலதே வருமாவர்‌ 
பொச்சாப்பில்‌ சாட்டு யவர்‌. 
முச்சக்‌ கரத்தொடு சத்திய மெய்தவர்‌ 
ஈச்சறு சாட்டு யவர்‌. 


11. தல்லொழுக்கம்‌. 


ஒழுக்கம்‌. 
மக்க ரூடம்பு பெறற்கரிது பெற்றபின்‌ 
மக்க ளறிவு மதிவரிது--மக்கள்‌ 
அறிவ தறிந்தா ரறத்தின்‌ வழுவார்‌ 
நெறித்தலை நின்றொழுகு வார்‌. (212) 


[அறிவதறிந்தாரென்பா ரறத்தின்‌ வழுவா? என்பத புறத்திரட்டிற்‌ 
கண்ட பிரதிபேதம்‌.] 


பிறந்த விடகினைப்பிற்‌ பேர்த்துள்ள லாகா 

மறந்தேயு மாண்பொழியு நெஞ்சே இறந்த 

ஒழுக்கத்கோ டொன்றி யுயப்போதி யன்றே 

புழுக்கூட்டுப்‌ பொச்சாப்‌ புடைத்து. (182) 
கற்றவழியில்‌ நிற்றல்‌. 

தேசும்‌ இறனறிந்க Bums தேர்க்துணர்ந்து 

மாசு மனத்தகத்‌ இல்லாமை அதின்றிக்‌ 


கற்றல்‌ கடனநிதல்‌ கற்றா ரினத்தராய்‌ 
நிற்றல்‌ வசைத்தே நெறி. (127) 


எப்பிறப்‌ பாயினு மேமாப்‌ பொருவற்கு 
மக்கட்‌ பிறப்பிற்‌ பிறிதில்லை--அப்பிறப்பில்‌ 
கற்றலுங்‌ கற்றவை கேட்டலுங்‌ கேட்ட சன்சண்‌ 
நித்தலுங்‌ கூடப்‌ பெறின்‌. (142) 

கற்றதுவுங்‌ கற்றொருபா னிற்பக்‌ கடைப்பிடியு 
மற்றொருபால்‌ போக மறித்திட்டுத்‌_ தெற்றென 
'கெஞ்சத்துட்‌ டீமை யெழுதருமே லின்னாதே 
கஞ்சத்துட்‌ கற்பட்டாற்‌ போன்று. (123) 


24 அறநெறிச்சாரம்‌. 


விதிப்பட்ட நாலுணர்ந்து வேற்றுமை நீக்கிக்‌ 
கதிப்பட்ட நூவினைக்‌ கையிகர்‌ தாக்கப்‌ 
பதிப்பட்டு வாழ்வார்‌ பழியாய செய்தல்‌ 
மதிப்புறத்திற்‌ பட்ட மறு. (162) 


பத்றொடு செற்றம்‌ பயமின்றிப்‌ பல்பொருளும்‌ 
முற்ற வுணர்ந்தான்‌ மொழிந்தன--கத்றும்‌ 
கடையாய செய்தொழுகும்‌ காரதிவி னாரை 
அடையா ரறிவுடை யார்‌. (156) 


நல்வினைப்பி னல்லால்‌ கறுக்தா மரையாளும்‌ 
செல்லாள்‌ சிறக்தார்பி ஞயினு--ஈல்வினைதான்‌ 
இத்து மொழுக்கமும்‌ தானமு முள்வழி 

மீத்த லொருபொழுது யில்‌. (124) 


தன்னிற்‌ பிறிதில்லை தெய்வ நெறிகிற்பில்‌ 
ஒன்றானுர்‌ தானெறி நில்லானேல்‌--சன்னை 
இறைவனாச்‌ செய்வானுர்‌ தானேதான்‌ றன்னைச்‌ 
சிறைவளுச்‌ செய்வானும்‌ தான்‌. (172) 


அஞ்சனா யேனு மடைவ தடையுங்காண்‌ 

அஞ்சினா யென்று வினைவிடா--கெஞ்சே 

அழுதா யெனக்கருதிக்‌ கூற்றொழியா தாற்றத்‌ 

தொழுதேன்‌ நிறையுடையை யாகு. (189) 

அடக்கம்‌. 

பலகற்றோம்‌ யாமென்று தற்புகழ வேண்டா 

அலர்கதிர்‌ ஞாயிற்றைக்‌ சைக்குடையுங்‌ காக்கும்‌ 

லெகற்றார்‌ கண்ணு Garam பலகற்றார்ச்‌ 

கச்சாணி 'யன்னதோர்‌ சொல்‌, (43) 
['அலர்கதிர்ஞாயிற்றைக்‌ குடைகரக்குஞ்‌ லெகற்றார்‌ கண்ணுமுளவாவங்‌ 


கதிரொளிபோற்‌ பலகற்றார்க' என்பது ஒரு பிரதியிற்‌ கண்ட 
பாடபேதம்‌.] 


அறகெறிச்சாரம்‌. 25 


வேகுளாமை. 
உழக்துழந்துங்‌ கொண்ட வுடம்பினைக்‌ கூற்றுண்ண 
இழந்திழம்‌ தெங்கணுர்‌ தோன்றச்‌ சுழன்அழன்ற 
சுற்றத்தா ரல்லாதா ரில்லையா னன்னெஞ்சே 
செற்றத்தாற்‌ செய்வ துரை. (102) 


[உழக்குழந்க கொண்ட. எங்கண்ணும்‌-—பாடபேதம்‌.] 


உயிரு முடம்பும்‌ பிரிவுண்மை யுள்ளிச்‌ 

செயிருஞ்‌ னெழுங்‌ கடிந்து--பயிரிடைப்‌ 

புற்சளைக்து நெற்பயன்‌ கொள்ளு மொருவன்போல்‌ 

நற்பயன்‌ கொண்டிருக்கற்‌ பாற்று. (178) 
பொறை. 

தன்னை யொருவ னிகழ்ந்தரைப்பிற்‌ முனவனைப்‌ 

பின்னை யுசையாப்‌ பெருமையான்‌— முன்னை 

வினைப்பயனு மாயிற்று மென்றதன்கண்‌ மெய்ம்மை 

நினைத்தொழிய கெஞ்சினே யில்‌. (96) 


எள்ளிப்‌ பிறருரைக்கு மின்னாச்சொல்‌ தன்னெஞ்சில்‌ 
கொள்ளிவைச்‌ தாற்போல்‌ கசொடிதெனினு- மெள்ள 
அறிவென்னு நீரா லவித்தொழுக லாற்றின்‌ 
பிறிதெனினும்‌ வேண்டா தவம்‌. (101) 


நம்மைப்‌ பிறர்சொல்லும்‌ சொல்லிவை நாம்பிறரை 
எண்ணாது சொல்லு மிழுக்கிவை யென்றெண்ணி 
உரைகள்‌ பரியா துரைப்பாரில்‌ யாரே 

களைகண தில்லா தவர்‌. (213) 


இன்னாசேய்யாமை. 
பிறர்க்கின்னா செய்தவிற்‌ பேதைமை யில்லை 
பிறர்க்கின்னா! தென்றபே ரிட்டெதனக்கின்னா 
வித்தி விளைத்து வினைவினைப்பக்‌ காண்டவிற்‌ 
பித்து முளவோ பிற. (95) 


26 


அறகெறிச்சாசம்‌. 


புறங்கூறாமை. 
முன்னின்‌ ரொருவன்‌ முகத்தினும்‌ வாயினும்‌ 
சன்னின்‌ அருகக்‌ கலந்துரைத்தப்‌--பின்னின்‌ 
திழித்தரைக்குஞ்‌ சான்றோரை யஞ்சியே தேவர்‌ 
விழித்திமையா நின்ற நிலை. (49) 


பொய்ம்மேற்‌ இடவாத நாவும்‌ புறனுரையைத்‌ 


தின்மேற்‌ படாமை சவிர்ப்பானு--மெய்ம்மேல்‌ 
பிணிப்பண்‌ பழியாமை பெற்ற பொழுதே 
தீணிக்கு மருந்து தலை. (152) 


மதுபானம்‌. 


g ஒளியு மொளிசான்ற செய்கையுஞ்‌ சான்றோர்‌ 
தெளிவுடைய ரென்றுரைக்குர்‌ சேசும்‌--களியென்னும்‌ 


கட்டுரையாற்‌ கோதப்‌ படுமேல்‌ இவையெல்லாம்‌ 
விட்டொழியும்‌ வேருய்‌ விரைந்து. (145) 


சூ து. 
இதலு மோதி யுணர்தலும்‌ சான்றோரால்‌ 
மேதை யெனப்படு மேன்மையும்‌--சூது 
பொருமென்னுஞ்‌ சொல்வினாற்‌ புல்லப்‌ படுமேல்‌ 
இருளா மொருங்கே Waa. (148) 
மானம்‌. 

தனக்குத்‌ தகவல்ல செய்தாங்கோ ராற்றால்‌ 
உணந்கு விரும்பும்‌ குடசை--வனப்புற 
ஆம்பற்றாள்‌ வாடலே போல வகத்தடக்இத்‌ 
தேம்பத்தால்‌ கொள்வ தறிவு. (157) 

y காமம்‌. 
அறனு மறனறிந்த செய்கையுஞ்‌ சான்றோர்‌ 
திறனுடைய னென்றுசைக்கும்‌ தேசும்‌-— பிறனில்‌ 
பிழைத்தா னெனப்பிறரால்‌ பேசப்‌ படுமேல்‌ 
இழுக்கா மொருங்கே யிலை. (149) 


அறதெறிச்சாரம்‌. 2% 


சாவாய்நீ நெஞ்சே சல்லிய வென்னைநீ 
அவதன்க ணொன்றானு நிற்கொட்டாய்‌--ஒவாதே 
கட்டழித்துக்‌ காமக்‌ கடற்கென்னை மீர்ப்பாயே 
விட்டெழுங்கா லென்னாவாய்‌ சொல்‌. (187) 


[சல்லியம்‌-கலக்கம்‌.] 


பழியொடு பாவத்தைப்‌ பாராய்நீ கன்றிக்‌ 
கழிபெருங்‌ காமகோய்‌ வாங்‌ வழிபடா 
தோடுமன னேவிடுத்‌ தென்னை விரைந்து 
நாடிக்கொள்‌ மற்றோ ரிடம்‌. (188) 


மக்களு மக்களல்‌ லாரு மெனவிரண்டு 
குப்பைத்தே குண்டுநீர்‌ வையகம்‌-— மக்கள்‌ 
அளக்குல்‌ கருவிமற்‌ ரொெண்பொரு சொன்னே 
தளக்கறு வெள்வளையார்‌ தோள்‌. (211) 


[துளக்கற-பாடபேதம்‌ -] 


நட்பு. 
இம்மை யடக்கத்தைச்‌ செய்து புகழாக்கி 
உம்மை யுயர்கதிச்‌ குய்த்தலால்‌_— மெய்ம்மையே 
பட்டாஸ்‌ கறமுரைக்கும்‌ பண்புடை யாளரே 
நட்டா ரெனப்படு வார்‌. (44) 


நட்டா ரெனப்பவொர்‌ நாக்கால்‌ வையத்துப்‌ 
பட்டாம்‌ பலபிறப்புத்‌ தன்பமென்‌-—றொட்டி 
அறநெறி கைவிடா தாசாரங்‌ காட்டிப்‌ 

பிறநெறி பேர்க்இற்‌ பவர்‌. (45) 

ஈட்டாரை வேண்டி னறுமென்‌ கதுப்பினாய்‌ 
வீட்டாரை யல்லாற்‌ கொளல்வேண்டா- விட்டார்‌ 
பொறிசுணங்கு மென்முலைப்‌ பொன்னனாய்‌ உய்ப்பர்‌: 
த மறிதர வில்லாக்‌ கதி, (46) 


28 


அறநெறிச்சாரம்‌. 
காலொடு கையமுக்கிப்‌ பிள்ளையை வாய்தெறித்துப்‌ 
பாலொடு கெய்பெய்யுக்‌ தாயனையா--சால 
அடக்கத்தை வேண்டி யறன்வலிது நாளும்‌ 
கொடுத்துமேற்‌ கொண்டொழுகு வார்‌. (47) 


கழியும்‌ பகலெல்லாங்‌ காலை யெழுந்து 
பழியொடு பாவம்‌ படாமை--யொழுஇஞர்‌ 
உய்க்கும்‌ பொறியாரை நாடி யுழிதருமே 
அய்க்கும்‌ பொருளெல்லார்‌ தொக்கு. (154) 


காய வுரைத்துக்‌ கருமஞ்‌ இதையாதார்‌ 

தாயரோ டொவ்வாரோ தக்கார்க்கு_வாய்பணிக்‌ 
துள்ள முருக வுரைத்துப்‌ பொருள்கொள்வார்‌ 
கள்ளரோ டொவ்வாரோ தாம்‌, (48) 


அறுதொழி னீத்தாரை Queer ,சவற்றோ 
டறுகசைச்‌ சார்ந்துய்யப்‌ போதல்‌--இறுவரைமேல்‌ 
கண்ணின்‌ முடவன்‌ துணையாக நீள்கானம்‌ 
கண்ணிலான்‌ சென்ற அடைத்து. (86) 


குற்றத்தை நன்றென்று கொண்டு குணமின்றிச்‌ 
செற்ற முதலா வுடையவரைத்‌தெற்ற 
அறிந்தாரென்‌ நேத்து மவர்களைக்‌ கண்டால்‌ 
அறந்கெழுவர்‌ அூய்க்காட்டு யார்‌. (128) 


புலான்‌ மறுத்தல்‌. 
கொன்றூ னுகருங்‌ கொடுமையை யுண்ணினைர்‌ 
தன்றே யொழிய விவொனேல்‌--என்றும்‌ 
Dais ணெனவுண்டோ இல்வாழ்க்கைச்‌ குள்ளே 
படுத்தானார்‌ தன்னைத்‌ தவம்‌. (62) 


['இன்தே'-பிரதிபேதம்‌.] 


அறகெறிச்சாசம்‌: 29: 


Soyer கழுவி: மருந்திவெர்‌ தாம்பிதிதின்‌ 
செம்புண்‌ வறுத்த வறைதின்பர்‌--அ௮ந்தோ 
ஈடுநின்‌ was swear மாந்தர்‌ 
வடுவன்றோ செய்யும்‌ வழக்கு. (97) 


[“உலனெயனிலா'-பிரதிபேதம்‌.] 


போது. 
அறங்கூது காவென்ப நாவும்‌ செவியும்‌ 
புறங்கூற்றுக்‌ கேளாத வென்பர்‌—பிறன்றாரத்‌ 
தற்றத்தை நோக்காத கண்ணென்ப யார்மாட்டும்‌ 
செற்றத்தைத்‌ இர்ந்ததா நெஞ்சு. (202) 


பெண்விழைவார்க்‌ இல்லை பெருந்தூய்மை பேனாசான்‌ 
உண்விழைவார்க்‌ இல்லை யுயிரோம்பல்‌ எப்பொழுதும்‌ 
மண்விழைவார்க்‌ இல்லை மறமின்மை மாணாது 
தம்விழைவார்ச்‌ இல்லை தவம்‌. (115) 


கல்லான்‌ கடைசிதையும்‌ காமுகன்‌ சண்காணான்‌ 
புல்லான்‌ பொருள்பெறவே பொச்சாக்கும்‌--ஈல்லான்‌ 
இடுக்கணும்‌ இன்பமும்‌ எய்தியக்‌ கண்ணும்‌ 
கடுக்கமு ஈன்மூழ்வு மில்‌. (150) 


தானத்தின்‌ மிக்க தருமமும்‌ தக்காற்கு 

ஞானத்தின்‌ மிக்க வசாத்துணையும்‌— மானம்‌ 

அழியா வொழுக்கத்தின்‌ disso யில்லை 

பழியாமல்‌ வாழுர்‌ இறம்‌. (61) 

அயவாய்ச்‌ சொல்லாடல்‌ வண்மையும்‌ துன்பங்கள்‌ 

ஆய பொழுதாற்று மாத்றலும்‌--காய்விடத்து 

வேற்றுமை கொண்டாடா மெய்ம்மையும்‌ இம்மூன்றும்‌ 
சாற்றுங்காற்‌ சாலத்‌'தலை. (153) [வண்மை-லக்ஷ்ணம்‌.] 


-30 அறநெறிச்சாரம்‌. 


வெம்மை யுடைய sA .விமுப்பொருட்சண்‌ 
“செம்மை யுடையதாஞ்‌ சேவகம்‌— தம்மைப்‌ 
.பிறர்கருதி வாழ்வதாம்‌ வாழ்க்கை இம்மூன்றும்‌ 
உறவருவ தோர்வதா மோர்ப்பு. (204) 


ஒறுப்பாரை யானொறுப்பன்‌ தியார்க்குக்‌ தீயேன்‌ 
-வெறுப்பார்க்கு கான்மடங்கே யென்ப-—ஹத்தியேல்‌ 
giu மயச்சங்‌ குரோதம்‌ இவைமூன்றும்‌ 

ஊர்பசை Bers ணொறு. (98) 


குலத்துப்‌ பிறந்தார்‌ வனப்புடையார்‌ கற்றார்‌ Ng 
கினைக்குங்கால்‌ கின்றுழியே மாய்வர்‌-வினைப்பயன்கொல்‌ 
கல்லார்‌ குலமில்லார்‌ பொல்லார்‌ தறுகட்ப 

மில்லார்பின்‌ சென்ற நிலை. (181) [தறுகட்பம்‌-பெருமை.] 


கடம்பன்றான்‌ றன்னொடு காம்படுதோள்‌ வள்ளி 
உடம்பினும்‌ கூட்ட மதுவுவந்து கேட்பா. அடங்கிக்‌ 
-கொடுத்துண்மின்‌் கொண்டொழுக்கங்‌ காணுயினென்‌ பார்சொல்‌ 
அடுப்பேற்றி யாமைதீய்ச்‌ தற்று. (54) 

[இசண்டாவத அட 8ஞூ.ரேடி..] 


வேட்டவாய்க்‌ கேட்பர்‌ விரைந்தோடி ஞாலத்தார்‌ 
Galoi இழத்தியைப்‌ பாடுங்கால்‌--கோட்டில்லா 
துமி னோதி யடங்குமி னென்னுஞ்சொல்‌ 
கூதற்குக்‌ கூத ரனைத்து. (58) [கூதல்‌-குளிர்‌.] 


111. தன்ஞானம்‌. 
நிலையாமை. 


இறையிறை யின்சந்‌தித்‌ தென்பொடூன்‌ சார்த்தி 
முறையி னரம்பெங்கும்‌ யாத்து நிறைய 
அவாப்பெய்த பண்டியை yiBerp பாகன்‌ 
புகாச்சுருக்கிற்‌ பூட்டா விடும்‌. (168) 
[கரம்பெங்குமார்த்து-பாடபேதம்‌.] 
ஆசையும்‌ பாசமு மன்பு மகத்தடகப்‌ 
பூசிப்‌ பொதிந்த புலாலுடம்பு--ஊசல்‌ 
கயிறற்றாற்‌ போலக்‌ டெக்குமே கூற்றத்‌ 
தெயிறுற்‌ நிடைமுரிந்தக்‌ கால்‌. (104) 
மறந்தொருவன்‌ வாழுமிம்‌ மாயமா வாழ்க்கை 
அறிந்தொருவன்‌ வாழுமே வில்லைச்‌--செறிச்தொருவன்‌. 
ஊக்க மிறந்துறுதி கொள்ளாச்சா லோகொடிதே 
கூற்ற மிடைகொடுத்த காள்‌. (68) 
தோற்றமுஞ்‌ சம்பிரதம்‌ தப்புரவுஞ்‌ சம்பிரதம்‌ 
கூற்றமுங்‌ கொள்ளுங்காற்‌ சம்பிரதம்‌_—தோற்றல்‌ 
கடைப்பட்ட வாறறிந்து கற்றறிந்தார்‌ அஞ்சார்‌ 
படைப்பட்ட நாயகனே போன்று. (174) 
[சம்பிரதம்‌-த்து, மாயவித்தை.] 
தெரிவி லிளமையுக்‌ தீப்பிணியு மூப்பும்‌ 
பிரிவும்‌ அயிலு மொரீஇப்‌_—பருவந்து 
பத்தெட்டு நாளைப்‌ பயனிலா வாழ்க்கைக்கு 
வித்துக்குற்‌ றுண்பார்‌ பலர்‌. (113) 
பிறப்பிறப்பு மூப்புப்‌ பிணியென்றிர்‌ கான்கு 
மறப்பர்‌ மதியிலா மாந்தர்‌--குறைக்கூடாச்‌ 
செல்வங்‌ இளைபொருள்‌ காமமென்‌ நிக்கான்கும்‌ 
பொல்லாப்‌ பொறியறுக்கப்‌ பட்டு, (132) 


32 


அறநெறிச்சாரம்‌, 


மூப்புப்‌ பிணியே தலைப்பிரிவு ஈல்குரவு- 
சாக்காடு மெல்லாஞ்‌ சலமிலவாய்‌—நோக்£ூர்‌ 
பருந்துக்‌ ிரையாயிவ்‌ யாக்கையைப்‌ பெற்றால்‌ 
மருந்து மறப்பதோ மாண்பு. (133) 


Pism சோய்மூப்புத்‌ தலைப்பிரிவு நல்குரவு 
சாக்காடென்‌ நைந்து களிறுழக்கப்‌_போக்கரிய 
அன்பத்துட்‌ இன்ப முழப்பர்‌ துறக்தெய்தும்‌ 
இன்பத்‌ தியல்பறியா தார்‌. (13) 
எக்காலுஞ்‌ சாத லொருதலையே யானுனக்குப்‌ 
புக்க னிறையத்‌ தருலேன்‌--மிச்ச 
அறிவனை வாழ்த்தி அடவி துணையாத்‌ 
அறத்தன்மேற்‌ சார்ச றலை. : 1:20 

‘ (“சாதறலை'-பாடபேதம்‌.] 
அங்க மறவாடி was படமறைர்‌ 
அங்கே யொருவண்ணங்‌ கோடலா-_லென்றும்‌ 
அரங்காடு கூத்தனே போலு முயிர்தான்‌ 
சுழன்றாடு தோற்றப்‌ பிறப்பு. 113) 
இக்காலத்‌ இவ்வுடம்பு செல்லும்‌ வகையினாத்‌ 
பொச்சாவாப்‌ போற்றித்தா கொற்பாரை_ மெச்சா 
தலந்துதம்‌ வாய்வகது கூறு மவரின்‌ 
விலங்குக ணல்ல மிக, (165) 


எண்ணத்‌ கரிய விடையூ அடையதனைக்‌ 
கண்ணினாற்‌ கண்டு கருதாதே புண்ணின்மேல்‌ 
வீக்கருவி பாய விருந்தற்றால்‌ மற்றதன்கட்‌ 
டீக்கருமஞ்‌ சோர விடல்‌. (117) 


ஓருபாக னூருங்‌ களிறைந்து நின்ற 

இருகா னெடுக்குரம்பை வீழின்‌--சருகாலாத்‌ 
பேர்த்தூன்ற லாகாப்‌ பெருந்துன்பம்‌ கண்டாலும்‌ 
ஒர்த்தூன்றி நில்லா துலகு. (206) 


அறநெறிச்சாரம்‌. 33 


` eigr ணிருகாலா நீண்முதுகு சண்டாச்‌ 

` கொடுங்கால்‌ விலாவென்பு கோலி-யுடங்கயெகற்‌ 
புன்றோலால்‌ வேய்ந்த புலால்வாய்க்‌ குரம்பையை 
இன்புறுவ ரேழை யவர்‌, (208) 

என்புகா லாக விருதோளும்‌ வேயுளா 

ஒன்பது வாயிலு ஞூற்றராச்‌-- துன்பக்‌ 

குரம்பை யுடையார்‌ குடிபோக்கு நோக்கிக்‌ 
கவர்க்துண்ணப்‌ போந்த கழுகு. (209) 
நீத்தொழிந்த வாறைந்‌ தடச்சயபின்‌ நிச்சயமே 
வாய்த்தமைந்த வாயில்பெண்‌ ணாளையுங்‌—கூத்தற்கு 
வாளேறோ டோசை விளைசில மிவ்வல்லாற்‌ 
கேளா யுடன்வருவ தில்‌. (219) 

['வாய்த்தமைக்க வாயப்‌ பெண்ணானை' என்று ஒரு பிரதியில்‌ பாடம்‌. 


வாழ்காளிற்‌ பாகர்‌ துயினீக்டி மற்றவற்றுள்‌ 
வீழ்கா ளிடர்மூப்பு மெய்கொள்ளும்‌--வாழ்காளுட்‌ 
பன்னோய்‌ கவற்றப்‌ பரிந்து குறையென்னை 
அன்னோ வளித்திவ்‌ வுலகு. (135) 

உடம்புங்‌ சேயும்‌ பொருளும்‌ பிறவுக்‌ 
தொடர்ந்துபின்‌ செல்லாமை கண்ட மடக்டித்‌ 
திவத்தொடு தானம்‌ புரியாது வாழ்வா 

வத்தக்‌ கழிகின்ற காள்‌. (144) 


போற்றியே போற்றியே யென்ற புதுச்செல்வம்‌ 
தோற்றியார்‌ கண்ணெல்லாம்‌ தொண்டேபோ-லாற்றப்‌ 
பயிற்றிப்‌ பயிற்றிப்‌ பலவுரைப்ப தெல்லாம்‌ 

வயிற்றுப்‌ பெருமான்‌ பொருட்டு, (163) 

புகாவுண்பா ரல்லுண்ணார்‌. போகும்‌ தணைக்கட்‌ 
டவாவினை வந்தடையச்‌  சண்டு-மவாவினைப்‌ 
பற்றுசெய்‌ சென்னை ப்யயின்றா னன்னெஞ்சே. 

ஒற்றி es தற்கு..." (119) 


34 


அறநெறிச்சாரம்‌. 


நன்ஞான ஈற்காட்டு ஈல்லொழுக்க மென்றிவை ' 
கன்னான்‌ முடி.த்தறா னில்லையேற்‌--பொன்னே 
பொலாவட்டஞ்‌ செய்த வணிகலர்‌ தேயகிற்போ 
லுலாய்வட்ட நில்லா puby. (131) 


[சான்சாமடி goa இயையவில்லை.] 


தூய்தன்மை. 
புழுப்போ லுவர்ப்பூறிப்‌ பொல்லாங்கு நாறும்‌ 
அழுக்குடம்பு தன்னுள்‌ வளர்ந்தாய்‌--விழுத்துமிழ்க்‌ 
இன்ன நடையா யிறக்கும்‌ வகையினை 
நன்னெஞ்சே நாடாய்கா ணற்கு, (190) 


ஒழுக்க மிலனாகி யோர்த்துடைய னென்னும்‌ 
புழுப்பொதிந்த புண்ணிற்‌ கொடிதால்‌—கமுக்கரையை 
ஓம்பிமற்‌ றென்னை யுறுதிக்சக ணில்லாக்கா 

றேம்பி விதெலே நன்று. (136) 


முடையுடை யல்கணம்‌ நாடோறு முண்ட 

கடை முறைவாய்‌ போதரக்‌ கண்டுர்‌_— தடமொற்றில்‌ 
சாவாப்‌ பிறவாவிச்‌ சம்பிரத வாழ்க்கைக்கு 
மேவாதா மெய்கண்டார்‌ நெஞ்ச. (183) 


வயிறு நிறைக்குமேல வாவின்மிக்‌ கூறிச்‌ 

செயிரிடைப்பா டெய்துமாஞ்‌ சீவன்‌--வயிறுமோர்‌ 

பெற்றியா லார்த்திப்‌ பெரும்பயன்‌ கொள்வதே 

கற்றறிந்த மாந்தர்‌ கடன்‌. (210) 
பூலனடக்கல்‌. 

புலன்கள்‌ பொருட்டாகப்‌.-யொச்சாந்து நெஞ்சே 

சலங்களைச்‌-சார-வொழுகல்‌-ஃபுலன்கள்‌ 


அறுக்கும்‌ பருவத்‌. துசாத்துணையு:மாகா 
வெறுத்துமீ யுண்டல்‌. கடன்‌. (181) 


அறநெறிச்சாரம்‌. po l 


,புசாப்பெருக வட்டிற்‌ புலன்கண்‌ மிக்கூறி 
அவாப்பெருகி wpps தருமால்‌--புகாவுமோர்‌ 
பெற்றியா னூட்டிப்‌ பெரும்பயன்‌ கொள்வதே 
கற்றறிந்த மாந்தர்‌ கடன்‌. (122) 

ஒறுச்சிலே னூர்பசை யென்கட்‌ பிறரை 

ஓறுக்கிற்பெ னென்றுரைப்பை யாதில்‌—கறுத்தெறிந்தூ 
கற்கறித்துக்‌ கற்கொண்‌ டெறிந்தாரைக்‌ காய்கல்லா 
பற்கழனா யன்ன துடைத்து. (99) 


['கறுத்தெறிந்த கற்குறிக்௪...... காக்கல்லா'-பாடபேதம்‌.] 


உள்ளப்‌ பெருங்குதிரை யூர்ந்து வயப்படுத்திக்‌ 
கள்ளப்‌ புலனைந்துங்‌ காப்பமைத்த--வெள்ளப்‌ 
பிறவிக்க ணீத்தார்‌ பெருங்குணத்‌ தாரைத்‌ 
அறவித்‌ தணைபெற்றக்‌ கால்‌. (208) 
பரிந்தெனக்கோர்‌ ஈன்மை பயப்பாய்போ னெஞ்சே 
அரிந்தென்னை யாற்றவும்‌ இின்னல்‌— புரிந்தும்‌ 
வேண்டுவ வேண்டுவே னல்லேன்‌ விழுக்குணம்‌ 
பூண்டேன்‌ பொறியிலி போ. (186) 
.தன்னைத்தன்‌ னெஞ்சங்‌ கரியாகத்‌ தானடங்கின்‌ 
பின்னைத்தா னெய்தா ஈலனில்லை-— தன்னைக்‌ 
குடிகெடுக்குக்‌ தீகெஞ்சிற்‌ குற்றேவல்‌ செய்தல்‌ 
பிடிபகெகப்‌ பட்ட களிறு. (207) 

உள்ளூ ரிருக்துந்தம்‌ முள்ளமறப்‌ பெற்றாரேல்‌ 
erate ,சோலையாங்‌ காட்ளொர்‌ காட்டுள்ளும்‌ 
உள்ள மறப்பெறு கல்லாரேல்‌ சாட்டுள்ளும்‌ 
கண்ணி நடுவ orri. (215) 

நின்னை யறப்பெறு AHA, னன்னெஞ்சே 
பின்னையான்‌ யாரைப்‌ Qum@ HG usr — நின்னை 
அறப்டுபுறு . RIB Cond பெற்தேன்டும்‌, சீன்டே 
அறக்கம்‌ இறப்பதோர்‌ தாள்‌. (19: 1y 


த 


அறகெறிச்சாசம்‌. 


ஆதன்‌ பெருங்களி யாள னவனுக்குத்‌ 

தோழன்மா ரைவரும்‌ வீண்டளேஞார்‌--தோழர்‌ 
வெறுப்பளவு முண்டெழுந்து போனக்கா லாதன்‌ 
இறுக்குமா முண்ட கடன்‌. (129) [ஆதன்‌-அறிவிலான்‌.]: 
'தன்னொக்கும்‌ தெய்வம்‌ பிறிதில்லை தான்றன்னைப்‌ 
பின்னை மனமறப்‌ பெற்றானேல்‌--என்னை 
எழுத்செண்ணே நோக்கி யிருமையுங்‌ கண்டாங்‌ 
கருட்கண்ணே நிற்ப தறிவு. (171) 


'தமொற்ற மஞ்யெ தம்மை யுடையார்‌ 


விமொற்றர்‌ தேர்ந்கஞ்சித்‌ தஞ்சார்‌_—தமொழற்றம்‌ 
யாது மறியாருக்‌ அஞ்சார்த மைம்புலனு 
மாரும்வகை யாதாங்கொ லென்று. (175) 
gida பொறியைந்திற்‌ காதி யிருவினையால்‌ 
திர்விலகீ கோதாதி சேர்விக்குந்‌— தீர்வில்‌ 
பழியின்மை யெய்திற்‌ பறையாத பாவம்‌ 
வழியும்‌ வருதலு முண்டு, (193) 

அலைபுனலு ணிற்பினும்‌ தாமரை யீன்ற 
இலையின்க ணீர்திவளா தாகு---மலைவில்‌ 
புலன்களி னிற்பினும்‌ பொச்சாப்‌ பிலரே 
மலங்கடி வாளா தவர்க்கு. (214) 

பெற்றி கருமம்‌ பிழையாமற்‌ செய்குறின்‌ 
uppers ணில்லா தறஞ்செய்க-_ மற்றது 
பொன்றாப்‌ புகழ்கிறுத்திப்‌ போய்ப்பிறந்த வூர்சாடிச்‌: 
கன்றுடைத்‌ தாய்போல்‌ வரும்‌. (60) 
பேறழிவு சாவு பிறப்பின்பர்‌ அன்பமென்‌ 
aor வர்கா எமைந்தன--தேறி 

அவையவை வந்தா லழுங்காது விம்மா 


£-இிவையிவை யென்றணரற்‌ பாற்று. (170). 5 


[பாடபேதம்‌-பேறிழவு.. y 


அறகெறிச்சாசம்‌. 31 


தீரனே தனக்குப்‌ பசைவனு ஈட்டானும்‌ 

,சானே தனக்கு மறுமையு மிம்மையும்‌ 

தானே தான்செய்த வினைப்பயன்‌ அய்த்சலால்‌ 

ப தானே தனக்குக்‌ கரி. . (173) 

செய்வினை யல்லாற்‌ இறர்சார்‌ பிறிதில்லை 
பொய்வினை மற்றைப்‌ பொருளெல்லா-.-மெய்வினவில்‌ 
தாயார்‌ மனைவியார்‌ தந்தையார்‌ மக்களார்‌ 

Burt நினைவாழி கெஞ்சு. (180) 

உயிர்திகரி யாக வுடம்புமண்‌ ணாகச்‌ 

செயிர்கொள்‌ வினைகுயவ னாகச்‌--செயிர்தீரா 
எண்ணருகல்‌ யாச்கைக்‌ கலம்வனையு மற்றதனுள்‌ 
எண்ணருரோய்‌ அன்ப மவர்க்கு. (216) 
முற்பிறப்பிற்‌ ருஞ்செய்த புண்ணியத்தி னல்லசோர்‌ 
இற்புறத்‌ இன்புறா நின்றவ_ ரிப்பிறப்பே 

இன்னுங்‌ கருதுமே லேதங்‌ கடிர்தறத்தை 

முன்னி முயன்றொழுகற்‌. பாற்று. (58) 
(“இற்பிறச்தின்புரு Her pa கிம்பிமப்பே'-பாடபேதம்‌.] 


அம்மைத்‌ தாஞ்செய்த அறத்தின்‌ வருபயனை 
இம்மைத்துய்த்‌ இன்புரு கின்றவர்‌--உம்மைச்‌ 
“கறஞ்செய்யா சைம்புலனு மாற்றுதல்‌ நல்லாக்‌ 
கறந்துண்டஃ தோம்பாமை யாம்‌. (57) 
இறந்த பிறப்பிற்றாஞ்‌ செய்த வினையைட்‌ 
பிறந்த பிறப்பா லறிக-— பிறந்திருக்கு 

செய்யும்‌ வினையா லறிக விணிப்பிறர்‌ 

தெய்தும்‌ வினையின்‌ பயன்‌. (59) 
.தாய்தக்தை மக்க ரூடன்பிறந்தார்‌ சற்றத்தா 
சாய்வந்து தோன்றி யருவினையால்‌--மாய்வதன்‌:கண்‌ 
மேலைப்‌ பிறப்பு: மிதுவானான்‌ ee jl 
அவிக்‌ கழுத ene, nar க ட 


IV. மனைவாழ்க்கை. 
௩ற்பேபண்டிர்‌. 
வினைகாத்து வந்த விருந்தோம்பி நின்றால்‌ 
மனைவாழ்க்கை ஈன்று தவத்திற்‌] புன்கோதை 
மெல்லிய னல்லாளு நல்லள்‌ விருக்தோம்பிச்‌ 
சொல்லெதிர்‌ சொல்லா ளெனில்‌, (89) 


கொண்டான்‌ குறிப்பொழுகல்‌ கூறிய நாணுடைமை. 
கண்டது. கண்டு விழையாமை விண்டு 

வெறுப்பன செய்யாமை வெஃகாமை நீக்க 
உறுப்போ ணெர்வுடையாள்‌ பெண்‌. (90) 


மடப்பதூஉ மக்கட்‌ பெறுவதூஉம்‌ பெண்பான்‌ 
முடிப்பதாஉ: மெல்லாருஞ்‌ செய்வர்‌படைத்ததனால்‌' 
இட்டுண்டில்‌ வாழ்க்கை புரிந்துதா ஈல்லறத்தே 
நிற்பாரே பெண்டிரென்‌ பார்‌. (91) 
வழிபா டுடையளாய்‌ வாழ்க்கை ஈடாஅய்‌ 
முனியாது சொல்விற்றுச்‌ செய்தாங்‌-கெதிருரையா 
தேத்திப்‌ பணியுமே வில்லாளை யாண்மகன்‌ 
போற்றிப்‌ புனையும்‌ பரிந்து. (92) [பூரிக்த'-பாடபேதம்‌.]: 
தீப்பேண்டிர்‌. 
திலேமகனிற்‌ நீர்ர்துறைத மான்பிறரிற்‌ சேர்தல்‌ 
நிலைமையி நீப்பெண்டிர்ச்‌ சேர்தல்‌--சலனணிந்து 
வேற்றூர்ப்‌ புகுதல்‌ விழாக்காண்ட னோன்பிகெல்‌ 
கோற்றொடியாள்‌ கோளழியு மாறு, (94) 


Auge ரவன்போக வம்மஞ்ச ளாடிக்‌ 
கயலேர்கண்‌ ணார வெழுதிப்‌--புயலைம்பால்‌ 
வண்டோச்‌9 நின்றுலாம்‌ வாளேர்‌ தீடங்கண்ணாள்‌- 
தண்டோச்ூப்‌ பின்செல்லுங்‌ கூற்று. (93) - 


அறநெதிச்சாரம்‌. 39: 


இல்‌ வாழ்க்கை. 
மருவிய காதன்‌ மனையாளும்‌ தானும்‌ 
இருவரும்‌ பூண்டுய்ப்பி னல்லால்‌---ஒருவரால்‌ 
இல்வாழ்க்கை யென்னு மியல்புடை வான்சகடம்‌ 
செல்லாது தெற்றித்று நின்று, (88) 


பிச்சையு மையமு மிட்டுப்‌ பிறன்றார 

நிச்சலு நோக்காது பொய்யொரீஇ-...நிச்சலுல்‌ 
கொல்லாமை காத்துக்‌ கொடுத்துண்டு வாழ்வதே 
இல்வாழ்க்கை யென்னு மியல்பு, (71) 


விருந்து புறந்தரான்‌ வேளாண்மை செய்யான்‌ 
பெருந்தக்‌ சவசையும்‌ பேணான்‌— பிரிந்துபோய்க்‌ 
கல்லான்‌ கடுவினை, மேற்கொண்‌ டொழுகுமேல்‌ 
இல்வாழ்க்கை யென்ப திருள்‌. (72) 


அட்ணெடு வாழ்வார்க்‌ கதிநிக ளெஞ்ஞான்றும்‌ 
அட்டுண்ணா மாட்டு யுடையவர்‌ அட்பீண்டு 
வாழ்வார்க்கு வாழ்வா ரதிதிக ளென்றுமைத்தல்‌ 
வீழ்வார்க்கு வீழ்வார்‌ துணை. (85) 


ஈக. 
நொறுங்குபெய்‌ காச்யெ கூழார வுண்டு 
பிறங்கரு கோட்டொடு பன்றியும்‌ வாழும்‌ 
அறஞ்செய்து வாழ்வதே வாழ்க்கைமற்‌ றெல்லாம்‌ 
வெறும்பேழை தாழ்க்கொளீஇ யற்று, (78) 


உப்புக்‌ குவட்டின்‌ மிசையிருக்‌ அண்ணினும்‌ 
இட்டுணாக்‌ காலத்துக்‌. கூராதாம்‌: தொக்க 
உடம்பும்‌ பொருளு; முடையானோர்‌ ஈன்மை 


தொடங்காச்சா லென்ன பயன்‌. (Ta) 


40 அறநெறிச்சாரம்‌. 


பெற்றநாள்‌ பெற்றநாள்‌ பெற்றதனு ளாற்றுவதொன்‌ 
நிற்றைகா ளீத்துண்‌ டினிதொழுகல்‌— சுற்று 

மிதனி விலேசுடை காணோ மதனை 

தேனின்‌ திடைதெரியுங்‌ கால்‌. (75) 


1“இற்றைகாட்‌ தேதண்டி நீத்தொழுகல்‌-சுற்றம்‌'-பாடபேதம்‌.] 


கொடுத்துக்‌ கொணர்ந்தறஞ்‌ செல்வங்‌ கொடாது 
விடுத்துத்தம்‌ வீறழிதல்‌ சண்டார்‌--கொடுப்பதன்கண்‌ 
ஆற்ற முடியா தெனினுந்தா மாற்றுவார்‌ 

மாற்றார்‌ மறுமைகாண்‌ பார்‌. (73) 


பட்டார்ப்‌ படுத்துப்‌ படாதார்க்கு வாட்செறித்து 
விட்டொழிவ தல்லாலவ்‌ வெங்கூற்ற--மொட்டிச்‌ 
கலாய்க்கொடுமை செய்யாது கண்டதுபாத்‌ துண்டல்‌ 
புலாற்குடிலா லாய பயன்‌. (103) 


தீண்டாமம்‌ பொய்வெகுளி பொச்சாப்‌ பழுக்காறென்‌ 

wpis கெஃுவார்க்‌ இயல்பென்ப-—பண்பாளா 

ஈத ads லியற்றுத லின்சொற்கற்‌ 

றாய்த லறிவார்‌ தொழில்‌. (164) ` 
[சண்டாமம்‌-மானம்‌. பொச்சாப்பு-மாயை. இயற்றுதல்‌-தருமந்‌ 

தேடுதல்‌.] 


நீத்தாற்றி நின்ற நிலையினா ருண்டக்கால்‌ 
ஈத்தாற்றி னாரு முயப்போவர்‌--நீத்தாற்றிற்‌ 
பெற்றி புணேயன்னார்‌ பேர்த்துண்ணா விட்டக்கா 
லெத்றா னுயப்போ முலகு. (82) 


கொடுத்துய்யப்‌ போமாறு கொள்வான்‌ குணத்தில்‌ 
வடுத்தீர்க்தா ருண்ணிற்‌ பெறலாம்‌] கொடுத்தாரைச்‌ 
கொண்டுய்யப்‌ போவார்‌. குணமுடையா ரல்லாதார்‌ 
உண்டீத்து வீழ்வார்‌ இக்கு, (81) 


அறதெறிச்சாசம்‌. 41 


அடங்கி யடங்கினார்ச்‌ நத. றலையே யடங்கா 
தடங்கனார்க்‌ BS விடைமே-—டங்கடைமாய்‌ 
எற்பானும்‌ தானு மடங்காக்கா லஃதென்ப 
தோற்பாவைச்‌ கூச்தினுட்‌ போர்‌. (83) 


[முகலடி 8ஞ்சீரடி.] 


வாழ்கா ஞடம்பு வவிவனப்புச்‌ செல்கதியும்‌ 

அமா ணினைவொழுக்கங்‌ காட்ியுர்‌_—தாமாண்ட 
உண்டி கொடுத்தான்‌ கொடுத்தலா லூண்கொடையோ 
டொன்றுங்‌ கொடையொப்ப இல்‌. (87) 


பரப்புமீர்‌ வையகச்துப்‌ பல்லுயிர்கட்‌ கெல்லாம்‌ 
இரப்பாரில்‌ வள்ளல்களு மில்லை இரப்பவர்‌ 
இம்மைப்‌ புகழு மினிச்செல்‌ கதிப்பயனும்‌ 
தம்மைத்‌ தலைப்படுத்த லால்‌, (220) 

[முதல்வரியில்‌ £பல்லவருளெல்லாரும்‌” என்ற பாடம்‌ அலி இயைய 
வில்லை. | we 


செல்வத்தைப்‌ பெற்றார்‌ னெங்கடிக்து செவ்வியராய்ப்‌ 
பல்ளெயம்‌ வாடாமற்‌ பாத்துண்டெ ல்ல. 

தான மறவாத தன்மையரே லஃதென்பார்‌ 
வானகத்து வைப்பதோர்‌ வைப்பு. (75) 


ஒன்றாக sun துயிசோம்ப லாட்சதன்பின்‌ 
கன்றாய்ர்‌ தடட்கனொர்க்‌ தேதுண்டல்‌--என்‌ றிரண்டுல்‌ 
குன்றாப்‌ புகழோன்‌ வருகென்று மேலுலகம்‌ 
நின்றது வாயிற்‌ நிறத்து. (63) 


சோப்‌ படிக்குமேற்‌ சோற்றூர்திப்‌ பாகன்மற்‌ 
தீரப்‌ படினு மதுவரான்‌-—ஆரக்‌ 
கொடுத்துக்‌ குறைகொள்ளல்‌ வேண்டு மசனான்‌ 
முடிக்குங்‌ கருமம்‌ பல. (121) 


42 O அறகெறிச்சாசம்‌. 


Fang னில்லை யுலோப ருலகத்தில்‌ 

யாவருங்‌ கொள்ளாத வாறெண்ணி--மேவரிய 
மற்றுடம்பு கொள்ளும்‌ பொழுதோர்ந்து தம்முடைமை. 
பற்று விதெ ew. (221) 


['பற்றுவிடூத்‌ தில்லா தவர்‌'-பாடபேதம்‌.] 


இட்டக்‌ கடைத்தசா ரீண்டும்‌ பவிமரீஇப்‌ 
பட்ட வழங்காத பான்மையார்‌--ஈட்ட 
சுரிகையாற்‌ காணுஞ்‌ சுலாக்கோலாற்‌ சாணுஞ்‌ 
சொரிவதா மாபோற்‌ சுரந்து. (77) 


கொடுப்பான்‌ பசைசார்ந்து கொள்வான்‌ குணத்திற்‌ 
கொடுக்கப்‌ படுத லமையின்‌-- அடுத்தடுத்தச்‌ 
சென்றாங்‌ கடைந்து களைவினை யென்பரே 
வென்றார்‌ விளங்க விரித்து. (80) 


கொடுப்பான்‌ வினையல்லன்‌ கொள்வானு மல்லன்‌ 
கொடுக்கப்‌ படும்பொருளு மென்றால்‌ அடுத்தடுத்து: 
கல்லலை: யாதாங்கொல்‌ நாடி யுசையாய்நீ 

கல்லவர்‌ நாப்பண்‌ நயந்து, (79) 


[“மன்றால்‌'-பாடபேதம்‌.] 


V. வீட்டுலகமெய்தல்‌. 


அறிவு மிகப்பெருக்‌இ அக்கார நீக்கிப்‌ 

பொதியைர்தும்‌ வெல்லும்வாய்‌ போற்றிச்‌--செறிவினான்‌ 
மன்னுயி ரோம்புர்‌ தகைத்தேகா ணன்ஞானர்‌ 

தன்னை யுயக்கொள்‌ வது. (205) 


சோறியாரு மூண்ணாரோ சொல்லியாருஞ்‌ சொல்லாரோ 
வேறியாரும்‌ வையத்து ளேறாரோ---தேநறி 

உரியசோர்‌ ஞானங்கற்‌ அள்ளம்‌ திருத்தி 

அரிய துணிவதா: மாண்பு. (125) 


பாம்புண்ட நீரெல்லா கஞ்சாம்‌ பசுவுண்ட 
தேம்படு தெண்ணி ரமுதமாம்‌--தம்பற்‌ 
கொளியா முயர்ந்தார்கள்‌ ஞான மதுபோத்‌ 
களியாங்‌ சடையாயார்‌ மாட்டு, (52) 


கெடுக்கப்‌ படுவது இக்கரும காளும்‌ 
கொடுக்கப்‌ பவெ தருளே அடுத்துத்‌ 
துண்ணப்‌ பவெது சன்ஞான மெப்பொழுதும்‌ 
எண்ணப்‌ பவெது வீடு, (64) 


இந்தியக்‌ குஞ்சரத்தை ஞானப்‌ பெருங்கயிற்றால்‌: 
சிந்தனைத்‌ தாண்பூட்டிச்‌ சேர்த்தியே]பர்திப்பர்‌ 
இம்மைப்‌ புகழும்‌ இணிச்செல்‌ கதிப்பயனும்‌ 
தம்மைத்‌ தலைப்படுத்து வார்‌. (192) 
உணர்ச்சியச்‌ சாக! உசாவண்டி யாகப்‌ ' 
புணர்ச்சிப்‌: புலணைர்தும்‌ பூட்டி உணர்ந்ததனை்‌ 
ஊர்சின்ற பாக ஜிணர்குடைய- ஞகுமேல்‌ 
பேர்கின்ற தாகும்‌ பிறப்பு, (169) 


-44 


அறநெறிச்சாரம்‌. 
தறுகட்‌ waluh தன்னைத்தா னோவல்‌ 
உறுதிக்‌ குறுதி யுயிரோம்பி வாழ்தல்‌ 
அறிவிற்‌ கறிவாவ செண்ணின்‌ மறுபிறப்பு 
மற்நிண்டு வாரா நெறி. (126) 


[சறுகட்டறுகட்பம்‌-பெருமைக்கெல்லாம்‌ பெருமை.] 


உயிர்வித்தி யூன்விளைத்துக்‌ கூற்றுண்ணும்‌ வாழ்க்கைச்‌ 
செயிர்வித்திச்‌ லெந்தின்‌ றென்னை?_ செயிரினை 
மாற்றி மறுமை புரிகற்பிற்‌ காணலாங்‌ 

கூற்றங்‌ குறுகா விடம்‌, (110) 


இருளே யுலகச்‌ தியற்கை இருளகற்றுங்‌ 
கைவிளக்கே கற்ற வறிவுடைமை-—கைவிளக்கி 
னெய்யேதன்‌ னெஞ்சத்‌ தீகுளுடைமை கெய்பயந்த 
பால்போ லொழுக்கத்‌ தவரே பரிவில்லா 
மேலுலக மெய்து பவர்‌. (146) 


ஆர்வமுஞ்‌ செற்றமு நீக்கி யடங்குதல்‌ 
சீர்பெறு வீட்டு நெறியென்ப-சீர்புகப்‌ 


பட்டிமை புக்கா aiaa னென்பது 


"கெட்டார்‌ வழியியக்கு மாறு, (166) 


அருளால்‌ அறம்வளரும்‌ .ஆள்வினையா னாக்சம்‌ 
பொருளாற்‌ பொருள்வளரும்‌ காளும்‌--தெருளா 
விழைவின்பத்‌ தால்‌ RUT GH காமம்‌ அக்காமம்‌ 
விழைவின்மை யால்வளரும்‌ வீடு, (141) 


பண்ணமை யாழ்குழல்‌ தேமென்‌ நின்னவை 
நண்ணி. நயப்ப செவியல்ல---இண்ணிதின்‌ 


'வெட்டெனச்‌ சொன்னீச்கி விண்ணின்பம்‌ வீட்டொ 
“கட்டுரை கேட்ப செவி. (195) a 


அறநெறிச்சாரம்‌. 45- 
புண்ணாகப்‌ போழ்ந்து புலால்பழிப்பத்‌ தாம்வளர்ந்த- 
வண்ணப்பூண்‌ பெய்வ செவியல்ல-அண்ணூல்‌ 
அறவுரை கேட்ணெர்ர்‌ தஞ்ஞான நீக்கி 
மறவுரை விட்ட செவி, (194) 


கண்டவர்‌ காமுறூஉங்‌ காமரு£ீர்‌ காதிற்‌ 

குண்டலம்‌ பெய்வ செவியல்‌ல--கொண்டுலகில்‌ 

மூன்று மூணர்ந்தவற்றின்‌ முன்னது மூட்டின்றிச்‌ 

குன்று சுவைப்ப செவி. (196) 

பொருளெனப்‌ போழ்ந்தசன்று பொன்மணி போன்றெங்கும்‌ 
இருளறக்‌ காண்பன கண்ணல்ல மருளறப்‌ 

பொய்ச்காட்டு நீக்கிப்‌ பொருவறு முக்குடையான்‌ 

கற்காட்டு காண்பன கண்‌. (197) 


சாந்தும்‌ புகையும்‌ அருக்கமுங்‌ குங்குமமு 
மோந்தின்‌ புறுவன கமூக்கல்ல-வேக்தின்‌ 
அலங்குசிங்‌ காதனத்‌ தண்ண லடிக்டழ்‌ 
இலங்கிதழ்‌ மோப்பதா மூக்கு. (198) 


கைப்பன கார்ப்புத்‌ துவர்ப்புப்‌ புளிமதுரம்‌ 
உப்பிரதங்‌ கொள்வன நாவல்ல--தப்பாமல்‌ 
வென்றவன்‌ சேவடியை வேட்டுவர்‌ தெப்பொழுது 
நின்று துஇப்பதா நா. (199) 


கொல்வதூஉங்‌ சள்வதாஉ மின்றிப்‌ பிறர்மனையிற்‌ 
செல்வ்தூஉஞ்‌ செய்வன காலல்ல--தொல்லைப்‌ 
பிறவி தணிக்கும்‌ பெருந்தவர்‌ பாற்சென்‌ 
அறவுரை கேட்பிப்ப கால்‌. (200) 


குற்றங்‌ குறைத்துக்‌ குறைவின்றி மூவுலஇல்‌ = 
நற்ற மறைத்தால்‌ கருள்பரப்பி முந்த i 
உணர்ந்தானைப்‌ பாடாத நாவல்ல்‌ வல்ல 
சிறந்தான்றாள்‌ சேராத்‌ தலை. (201) 


346 


அறகெறிச்சாசம்‌. 


உடன்பிறந்த மூவ ரொருவனைச்‌ சேவித்‌ 
திடங்கொண்டு சின்னா ஸிருப்பர்‌--இடங்கொண்ட 
இல்லத்‌ திருவ சொழிய வொருவனே 

செல்லு மவன்பின்‌ இறந்து. (130) 


கட்டெனச்‌ சொல்லியக்காற்‌ கற்பிளப்பிற்‌ நியேபோல்‌ 
பொட்டப்‌ பொடிக்குல்‌ குசோதத்தை--வெட்டெனச்‌ 
காய்த்துவரக்‌ கண்டக்காற்‌ காக்குக்‌ திறலாசே 

மோக்க முடிவெய்து வார்‌. (100) 


நல்வினை நாற்கால்‌ விலங்கு ஈவைசெய்யுங்‌ 
கொல்வினை யஞ்சிக்‌ குயக்கலம்‌_— ல்ல 
உறுதியு மல்லவும்‌ நாட்பேர்‌ மரப்பேர்‌ 


இதுதியி வின்ப நெறி. (137) 


பறவை யரும்பொரு ளின்சொன்‌ முதிரை 
உறுதிக்கண்‌ ஹானுண்‌ விலங்கு--சிறியன 
கீர்ப்புட்‌ குயக்கலம்‌ புல்லவை யூர்வது 
பேர்த்தீண்டு வாரா நெறி. (138) 


உட்கப்‌ படுமெழுத்‌ தோரிரண்‌ டாவதே 

ssu படுமெழுத்து மத்துணையே--யொட்டி 
இழுக்கா வெழுத்தொன்‌ நிமிழ்கடற்‌ றண்சேர்ப்ப 
-விமுச்சார்வு வேண்டு பவர்க்கு. (139) 


முப்பெயர்‌ மூன்று முடன்கூட்டி யோரிடத்துத்‌ 
தப்பிய பின்றைத்தம்‌ | பேரொழித்‌-—சப்பால்‌ 
பெறுபெயஆசதீசரயுப்‌ நெறுப்வேஹவையத்‌ 
அறுமவஹ்பியநிலா-மொருங்கு.. (00, 


அறகெறிச்‌ சாமம்‌. 41 


பொழது. 
ஆத்றாமை யூர வறிவின்றி யாதொன்றும்‌ 
தேற்றா னெனப்பட்டு வாழ்தவின்‌--மாற்றி 
மனையி னகன்றுபோய்‌ மாபெரும்‌ காட்டில்‌ 
நினையி லுடம்பிதெ னன்று. (155) 


நல்லற மெர்தை நிறையெப்மை நன்குணருங்‌ 
கல்வியென்‌ Capper றுணிவெம்பி-—யல்லாத 
பொய்ச்சுற்றத்‌ தாரும்‌ பொருளோ பொருளாய 
இச்சுற்றத்‌ தாரி லெனக்கு. (160) 


மக்களே பெண்டிர்‌ மருமக்க டாய்தக்தை 
ஓக்க வுடன்பிறந்தா ரென்றிவர்சள்‌— யிக்க 
கடும்பகை யாக வுழலு முயிர்தா 
னெடுந்தடு மாற்றத்து ணின்று, (161) 


அளற்றகத்துத்‌ தாமரையா யம்மல ரீன்றாக்‌ 
களற்றுடம்‌ பாமெனினு ஈன்றா]மளற்றுடம்பி 
னன்ஞான ஈற்காட்‌ி ஈல்லொழுக்க மென்றிவை 
தன்னாற்‌ றலைப்படுத லான்‌. (177) 


தோற்றமில்‌ லாத வொருவனைப்‌ பின்னின்றாங்‌ 
காற்ற நவிவ ரிருகால்வர்‌_— ஆற்றவும்‌ 
நல்லார்போ லைவர்‌ பகைஃளர்ப்பர்‌ மூஃராற்‌ 
செல்லு மவன்பின்‌ சிறந்து. (179) 


அருவினையு மாற்றும்‌ வருபயனு மாக்கும்‌ 
இருவினையு நின்று. விளையு4--திரிவின்‌ றிக்‌ 
கண்டுணர்ந்தார்க்‌. கல்லது காட்டதரு நாட்டதருங்‌ 
கொண்டுசைப்பா நிற்றல்‌ குதர்‌. (217 


£குதர்தல்‌- சிதறுதல்‌, குதர்செய்தல்‌-ிழித்தல்‌-பிரித்தல்‌, குகர்‌-பிரிவு. 
குதர்செல்ல-வழிதப்பிச்செல்ல. “குதர்‌ சென்று கொள்ளாத 
KARE” ஈ என்க ுஇனியா, ஈரற்புது.]. 


அறநெறிச்சாரம்‌. 


காலிறகிற்‌ கண்ணிலே யெனினு ஈன்பொருளின்‌- 

பேரிறையா னூண்பெயரிற்‌ பிற்சறக்கு மோரிரண்‌ 

டிறதிற்கண்‌ ணளதே யெனிலு மதனை 

வெருண்டு விலங்காமற்‌ கா. (918) 
இதந்நாற்பயன்‌. 

ஆதியின்‌ OGarti அறநெறிச்‌ சாரத்தை 

ஓதியுங்‌ கேட்டு முணர்ச்தவர்ச்குச்‌--சோதி 

Qug@u வுள்ளத்த ராய்வினைக erig 

கருதியவை கூட லெளிது. (222) 


எந்நூற்க ளோதினுங்‌ கேட்பினு மென்செய்யும்‌ 
பொய்க்நு லவற்றின்‌ பொருடெரிந்து--மெய்ந்தூல்‌ 
அறகெதிச்‌ சாரம்‌ அறிந்தார்வீ Q igi 

இிறகெறிச்‌ சாரர்‌ தெளிந்து. (223) 

அவன்கொ லிவன்கொலென்‌ றையப்‌ படாதே 
சிவன்சண்ணே செய்ம்மின்கள்‌ சிர்தை—வென்றானும்‌ 
கின்றுகால்‌ சீக்கு நிழறிகழும்‌ பிண்டிக்டழ்‌ 
வென்றிச்சர்‌ முக்குடையான்‌ வேந்து. (225) 
முனைப்பாடி யானைச்சூர்‌ முக்குடைச்‌ செல்வன்‌ 
தனைப்பாடி வந்தோற்குத்‌ தந்த பரிசில்‌ 

வினைப்பாடு கட்டழி; ஐ வீட்டின்ப நல்கி 
கினைப்பாடி வந்தோர்க்கு நீமி சென்றான்‌ 
நிறைவிளக்‌ குப்போ விருந்து. 


8. P. 0, K. PRESS; VEPERY, MADRAS—-1919- 


